Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


திருவாவடுதுறை ஆதீனத்து மஹாவித்வான்‌ 
திரிசிரபுரம்‌ ஸர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களின்‌ 
பிரபந்தத்திரட்டு - பகுதி 20 திருவூறைப்பதிற்றுப்பத்தந்தாதி. 
பகுதி 21 திருப்பழைசைப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி. 
பகுதி 22 பூவாளூர்ப்பதிற்றுப்பத்தந்தாதி 
பகுதி 23 மதுரைத்‌ திருஞானசம்பந்தசுவாமிகள்‌ 
பதிற்றுப்பத்தந்தாதி 


Tiricirapuram makAvitvAn mInATCci cuntaram piLLaiyin 


pirapantat tiraTTu : 
parts 20 - 23 


Etext in Tamil Script - 15011 format (V. 1.7) 
Our Sincere thanks go to Dr. Thomas Malten and Colleagues of the Univ. Koeln, Germany 
for providing us with a photocopy of the work from printed edition. 
Etext preparation,: Through Distributed Proof-reading initiative , with contributions from 
Jagadheeswari Adhimurthy, S.Karthikeyan, S. Govindarajan, 
Swaminathan Narayanan. V.S. Kannan and V. Devarajan 
HTML, PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file 15 based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2007 
You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


திருவாவடுதுறை ஆதீனத்து மஹாவித்வான்‌ 
திரிசிபுரம்‌ ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களின்‌ 


"பிரபந்தத்திரட்டு" - பகுதி 20 (2441 - 2543) 
திருவூறைப்பதிற்றுப்பத்தந்தாதி. 


உ 
சிவமயம்‌. 


திருவூறைப்பதிற்றுப்பத்தந்தாதி. 


அழகியவிநாயகர்‌ துதி. 


3 


2441 செய்ய முகிலின்‌ மெய்யனயன்‌ றெரிய வரிய பெரியானென்‌, 
னையன்‌ வளர்தென்‌ நிருவூறை யந்தா தியையன்‌ பாவுரைக்க, 
நையன்‌ பரைவிட்‌ டகலாத நால்வாய்‌ முக்க ணிரண்டினையோர்‌, 
கையன்‌ மதத்த னழகியநங்‌ கயமா முகத்த னடிதொழுவாம்‌. 


நூல்‌. 


2442 பூமா திருக்கு மணிமார்பன்‌ புயநா லிணையன்‌ புருகூதன்‌, 
நாமா றுறவே வழுத்தூறை நகர்வாழ்‌ நம்பா நாறி தழித்‌, 
தாமாநினது தாட்குமலர்‌ சாத்திப்‌ பிறவிக்‌ கடனீந்த, 
ஆமா றிதுவென்‌ றறியேனை யாண்டாய்‌ காண்டற்‌ கரியானே. 


2443 அரிய திதுவென்‌ றணிமாத ராசை வலைப்பட்‌ டூழல்வதுவும்‌, 
பரிய பிறவிக்‌ கருங்கடலிற்‌ பற்றும்‌ விளையாட்‌ டூடையதுவும்‌, 
இரிய வருடந்‌ தெனையாண்டா யெந்தா யூறைக்‌ கிறையவனே, 
கரியவரியஞ்‌ சலிக்குநுதற்‌ கண்ணா மற்றோ ரெண்ணமின்றே. 


2444 எண்ணம்‌ பலவா வுளத்தினடைந்‌ திருந்தே நின்பாற்பொருந்தாத, 
திண்ணன்‌ கொடிய னானாலுந்‌ திருச்சே வடிதந்‌ தாண்டருள்வாய்‌, 
வண்ணந்‌ துகளூர்‌ வயலூறை வாணாவுமைக்குமணவாளா, 
விண்ணந்‌ தரர்கள்‌ பணிந்தேத்தும்‌ விமலா வேத மெய்ப்பொருளே. 


2445 மெய்யா வரவப்‌ பணியாவெள்‌ விடையா சூலப்‌ படைதாங்குங்‌, 
கையா வூறைக்‌ கிறைவாமுக்‌ கண்ணா வண்ணா நண்ணுமருள்‌, 
செய்யா விதமென்‌ னாடோறுந்‌ தேடித்‌ தேடித்‌ திகைத்துருகி, 
யையா வப்பா வெனக்கூவி யலறித்‌ திரியு மடியேற்கே. 


2446  அடியு முடியு மாலயனா லறிய வரிய பெருமானே, 
துடியுங்‌ கொடியும்‌ புரையுமிடைத்‌ தோகை பங்கா செழுமலருங்‌, 
கடியுங்குடிகொ ளூறையளாய்‌ கயற்கண்‌ மடவார்‌ மயற்கண்மிகப்‌, 
படியுங்கொடிய னீடேறப்‌ பாரா யருட்கண்‌ பரம்பொருளே. 


2447 பொருந்தார்‌ புரமூன்‌ றெரித்தோனே பொன்னார்‌ சடையெம்‌ புண்ணியனே, 
இருந்தா ரிதழிப்‌ புயத்தானே யென்னா வினுக்கிரதத்தேனே, 
முருந்தார்‌ நகைபங்‌ குடைமுக்கண்‌ முதல்வா வூறைக்‌*கிறைவாவிப்‌, 
பெருந்தா ரணியிற்‌ பிறதெய்வம்‌ பேணே னினக்கே தொண்டனே. 
* ஊறை - ஊற்றத்தூர்‌; ஊட்டத்தூரென வழங்கும்‌ 


2448 


2449 


2450 


2451 


2452 


2453 


2454 


2455 


2456 


2457 


2456 


தொண்டார்‌ புகினு மவர்க்கின்பஞ்‌ சுரக்கு ஞானப்‌ பெருமானைத்‌, 
தண்டா ரிதழிப்‌ புயத்தானைச்‌ சண்டன்‌ பதற வுதைத்தானை, 
வண்டா ராத்தி முடியானை மழுக்கை யுடையென்‌ னப்பனைமண்‌, 
உண்டார்‌ காண்டற்‌ கரியானை யூறை நகரிற்‌ கண்டேனே. 


கண்டே னூறை தனின்ஞானங்‌ கனிந்த களியைக்‌ கண்டுமிக, 

வுண்டேன்‌ பரமா நந்தநற வுண்டுதெவிட்டி யுளமகிழ்ச்சி, 

கொண்டேன்‌ கொண்டு மெய்சிலிர்த்தேன்‌ கூறற்‌ கரிய பேறுபெற்றேன்‌, 
விண்டேன்கொண்டவினையையினி வேண்டே னேனைத்தேவரையே. 


தேவாநின்னை யன்றியொரு தெய்வமெண்ணேன்‌ கரங்குவியேன்‌, 
நாவாற்‌ றுதியேன்‌ றலைவணங்கே னாட்டஞ்‌ செய்யேனன்றாகக்‌, 
காவா ரூறைக்‌ கிறைவாமுக்‌ கண்ணா வண்ணா கமலநறும்‌, 

பூவா யிரங்கொண்‌ டரிபணியப்‌ போரா ழியைமுன்‌ னளித்தோனே. 


அளிக்கும்‌ புறுபங்‌ கயப்பொகுட்டி னளிந்த தேமாங்‌ கனியுடைந்து, 
துளிக்கும்‌ பிரசம்‌ பெருகிவய றோறும்‌ பாய்ந்து விளைசெந்நெல்‌, 
களிக்குங்‌ கமுக மீப்பாய்ந்து காட்டு மூறைக்‌ கிறைவவெனுட்‌, 
பளிக்கு மான நினதடிகள்‌ பதிப்பா யுரகப்‌ பணியானே. 


வேறு. 

பணிகின்‌ றேனிலை நாத்தமழும்‌ புறநினைப்‌ பலகவி யாற்பாடத்‌, 

துணிகின்‌ றேனிலை தீவினை தொலைக்கநின்‌ றொண்டரிற்‌ றொண்டாகத்‌, 
தணிகின்‌ றேனிலை யுள்ளநெக்‌ குருகியுன்‌ றாள்களினறும்பூக்கொண்‌, 
டணிகின்‌ றேனிலை யெங்ஙன முய்குவே னரதன புரத்தானே. 


புரம டங்கமுன்‌ வென்றவ னூறைவாழ்‌ புண்ணியப்‌ பெருஞ்செல்வன்‌, 
சிரம டங்கலுஞ்‌ செஞ்சடைக்‌ காட்டினன்‌ றிரண்டதூண்‌ டனிற்றோன்று, 
நாம டங்கலை யுடல்வகிர்ந்‌ தாண்டவ னாயினுங்‌ கடையேனை, 

யுரம டங்களைந்‌ தாண்டுகொண்‌ டானிதை யொக்கு மூதிய மென்னே. 


என்ன வோதியுங்‌ கொள்கிலாய்‌ மடநெஞ்சே யினி யொன்று சொலக்கேளா, 
யன்ன வூர்தியன்‌ மான்முத லோர்க்கருமாதன புரத்தம்மான்‌, 

கன்னன்‌ மென்மொழிக்‌ கன்னியோர்‌ கூறுடைக்‌ கடவுளென்‌ றொருகானீ, 
சொன்ன காலையிற்‌ சொலற்கரும்‌ பெரும்பதந்‌ தோன்றுமஃ துணர்வாயே. 


உணத்த காவிட முண்டகண்‌ டனைவள ரூறையம்‌ பதியானைப்‌, 
பணத்த ராப்பணி யுடையனை விடையனைப்‌ பால்புரை நீற்றானை, 
மணத்த கொன்றையந்‌ தாரனை வாழ்த்தியன்‌ புறுவர்‌ யாரெனுந்தேவ, 
கணத்த ரிந்திரன்‌ மாலயன்‌ முதற்சுரர்‌ கைதொழுஞ்‌ சுரர்தாமே. 


சுரக ணத்தவர்‌ சூழ்தரக்‌ கற்பக நீழலிற்‌ சுடரோங்கு, 

மாத னத்தினா லமைத்தசிங்‌ காதனத்‌ தரம்பையர்‌ நடங்கண்டு, 
கரதலத்தினா னிதிசொரிந்‌ துறைதரு செல்வமுங்‌ கருதேன்யான்‌, 
உரகக்கச்சுளா யூறையா யுன்னடித்‌ தொழும்பினி லுளத்தேனே. 


உளத்தி லுன்னுத லொன்றுவாய்‌ பன்னுத லொன்றதாயுழல்வேனைக்‌, 
களத்தி னஞ்சணி யையநின்‌ றொண்டரிற்‌ கலப்பதெந்நாடேமா, 
துளத்தின்‌ மந்திபாய்ந்‌ தக்கனி பறித்துவிண்‌ டொகுகழங்கெனவோச்சு, 
வளத்தின்‌ விஞ்சிய வூறைவாழ்‌ நாயகா வானவர்‌ பெருமானே. 


பெருகு காதலங்‌ கடல்விழுந்‌ தறிவெனும்‌ பெரியவங்கமுங்கைவிட்‌, 
டூருகு நெஞ்சனாய்‌ வினைச்சுற வுண்ணவூ னுடல்சுமந்தழல்வேற்குக்‌, 
குருகு ழத்தியர்‌ கண்ணிழன்‌ மீனெனக்‌ கொத்துதண்பணைச்செந்நெல்‌, 
அருகு சென்றன மடையுறு மூறைவா ழையனே யருள்வாயே. 


10 


11 


12 


13 


14 


15 


16 


17 


2459 


2460 


2461 


2462 


2463 


2464 


2465 


2466 


2467 


2468 


2469 


2470 


அருள்சு ரந்தெழு வாரியே யன்பருக்‌ கமுதமே யெனதுள்ளந்‌, 


தெருள்சி றந்திட வூற்றெடுத்‌ தாநந்தந்‌ தித்திக்குஞ்‌ செழுந்தேனே, 
மருள்க டந்தவர்‌ சூழ்தரு மூறைவாழ்‌ மாசிலா மணியேசென்‌, 


றிருள்வ ணங்குறு மோதிபங்‌ குடையவா வென்னையாட்‌ கொண்டாளே. 


கொண்ட லேதரு வேமத னேயெனக்‌ குணமில்வன்மடர்பாற்‌ போய்ப்‌, 
பண்ட மீகுவை யெனக்கவி பலபல பாடிடூங்‌ கவிஞோர்காள்‌, 
தொண்டர்‌ சூழ்தரு மூறையம்‌ பதிவளர்‌ சுந்தரப்‌ பெருமானை, 
யண்டர்‌ நாதனைப்‌ பாடுவீ ரினியுமக்‌ காநந்த முடைத்தாமே 


உடைந்து போய்மட மாதருக்‌ கனற்றலை யுறுமெழு கெனவாடி, 
யிடைந்து தேம்பிடு நெஞ்சமே யூறைவா ழீசர்க்குப்‌ பெருவாரி, 
கடைந்து வானவ ரமுதுண விடமுண்ட கண்டர்க்குத்‌ தொண்டாகி, 
யடைந்து வாழ்துவை யாடூவை பாடூவை யழிவிலாப்‌ பதமுண்டே. 


வேறு. 

உண்டனை விடத்தை வேங்கை யுரித்தனை புயங்க மெல்லாங்‌, 
கொண்டனை பணியா மேருக்‌ குனித்தனை கொடியோர்‌ தீமை, 
விண்டனை பெரிதா வெண்ணி விட்டதோ கருத்தென்‌ பொய்யாந்‌, 
தொண்டனை மெய்ய னாக்கல்‌ சோலைசூ முறை யானே. 


ஊறிய தன்பவ்‌ வன்பா லுருகிய துள்ள மங்கு, 

மாறியமல்ங்கண்‌ மாற மாய்ந்தது பிறவி யின்பம்‌, 

ஏறிய வகையென்‌ சொல்வேனென்‌ செய்தே னிருந்து வாயாற்‌, 
கூறிய துண்டவ்‌ வூறைக்‌ கோதிலா மணியைத்‌ தானே. 


தானவா றிழியத்‌ தோன்றுந்‌ தறுகண்வெந்‌ தோற்றோல்போர்த்த, 
ஞானவா ரிதியே யூறை கருறை தேவ வெற்பு, 

மானவாவுற்ற பாகம்‌ வழங்கிய முதல்வா நாயேன்‌, 

ஆனவா றொழுக வைத்தா யையவ்‌ தருமையாமே. 


மையுறு கருங்கண்‌ வேய்த்தோண்‌ மணிநகைத்‌ துவர்த்த செவ்வாய்ப்‌, 
பையுறு மல்குற்‌ றேன்சொற்‌ பாவைய ரென்ன வேங்கிப்‌, 

பொயயுறு முளத்தி னேனைப்‌ புரந்தரு ளரம்பை சூழ்ந்த, 

செய்யுறு மூறை வாழுந்‌ தேவனே தேவ தேவே. 


தேவருந்‌ தவரு நாகச்‌ சிறையரிந்‌ தவனுஞ்‌ செய்ய, 
பூவருமயனு மாலும்‌ புகலரும்‌ பாட லோடு, 

மாவரும்‌ பியநல்‌ லூறை வாணநின்‌ செவிக்கு நாயேன்‌, 
நாவரும்‌ பயனில்‌ புன்மைப்‌ பாடலு நண்ணுமன்றே. 


நண்ணுத லில்லேங்‌ கூவி நாடூத லில்லே முள்ளத்‌, 
தெண்ணுத லில்லேஞ்‌ சற்று மியம்புத லில்லேம்‌ பூசை, 
பண்ணுத லில்லேமெங்ஙன்‌ பரகதி காட்டு வானெங்‌, 
கண்ணுத லூறை வாழுங்‌ கடவுளர்‌ பெருமா னெஞ்சே. 


மானமர்‌ நோக்கி பாகன்‌ மழவிடை நடாத்து மெங்கோன்‌, 
கானமர்‌ பொழில்சூ மூறைக்‌ கடவுளுக்‌ கடிய ராவார்‌, 
தேனமர்‌ மலராள்‌ கேள்வன்‌ றிசைமுகன்‌ றேவர்க்‌ கெட்டா, 
வானம ரின்ப வீட்டில்‌ வைகுவ துண்மை யாமே. 


உண்டுவந்‌ தலங்கல்‌ சூடி யுறவென மடவார்‌ பால்வீழ்ந்‌, 
தெண்டூவந்‌ தனைய ராகி யிருக்கின்றீ ரினிவெம்‌ பாசங்‌, 
கொண்டுவந்தணைவாற்‌ கென்னோ கூறுவ்‌ ரூறை யானைக்‌, 
கண்டுவந்‌ தனைசெய்தேத்திக்‌ கழலிணை துணைக்கொள்‌ வீரே. 


துணையரி தோன்றுங்‌ காலைத்‌ தொண்டனேற்‌ குன்பொற்பாதங்‌, 
கணையரி மேரு வில்லாக்‌ நாணாக்‌ கொண்டாய்‌, 


19 


20 


al 


22, 


Pe 


24 


25 


26 


27 


28 


2471 


2472 


2473 


2474 


2475 


2476 


2477 


2476 


2479 


2480 


2481 


பிணையரிபரந்த நாட்டப்‌ பெண்ணொரு பாகா வின்புற்‌, 
றணையரி வையைமேற்சூடி யரதன புரத்து ளானே. 


உள்ளநைந்‌ துருகேன்‌ பாடே னுன்னியக்‌ கரமைந்‌ தோதேன்‌, 
கள்ளம்விண்‌ டூனதாள்‌ பூண்டு கதியுறேன்‌ மதியார்‌ கொன்றை, 
வெள்ளநின்‌ றுறையும்‌ வேணி விமலனே யூறை வாழ்வே, 
பள்ளநஞ்சுண்ட கண்டா பதம்பெற வருட்கண்‌ பாரே. 


வேறு. 

பார மேரு வைக்குழைத்‌ தெடுத்‌ தறிந்து பத்தருட்‌, 
டூர மான வென்மனங்‌ குழைத்தெ டுத்த தூயவ 
னார மேவு வாரிசத்தி னாரை சேரு மூறையான, 
சீர வாணி பாக னேக னாகர்‌ தேவர்தேவனே. 


தேவ னேநி னக்குறுந்‌ தொழும்பரிற்சி றந்திலேன்‌, 
பாவனேப ழிக்குளேன தாதலிற்ப சுழங்கழைக, 

காவ நேக முற்ற வூறைகாவல்கொண்ட வப்பநின்‌, 
னேவ னேரெ னக்கு மற்ற தில்லையில்லையில்லையே. 


இல்லை யுன்க ழற்க ணன்றி யெற்கு வேறி ருப்புடற்‌, 
கல்லை யன்றெ டூத்து வில்லெ னக்கு னித்த காவலா, 
வல்லை யம்புயப்பொ குட்டை மத்த கத்தை யெத்தியே, 
வெல்லை கொண்டகொங்கை பங்க வேத வூறை நாதனே. 


நாத னேவி டத்தை யுண்ட நம்ப னேசெவ்‌ வம்புயப்‌, 
பாத னேபொ ருப்பு வல்லி பங்க னேக ரங்களால்‌, 
வேத னேமி யத்தனஞ்ச லிக்கு மூறை மெய்யனே, 
தீத னேக முற்ற தற்று னைத்தெரிந்து கொண்டனே. 


கொண்ட லொத்த கண்டனைக்‌ கொலைப்பு ரத்தர்‌ சண்டனைப்‌, 


பண்ட விற்கை யத்த னைப்பொய்‌ பாறு மூறை நித்தனைக்‌, 
கண்டருத்தி கொண்ட வன்க ழற்ச ரண்க ளுக்கியான்‌, 
றெண்ட னிட்டிருந்த போது தேய்ந்து சென்ம மாய்ந்தவே. 


மாய னந்த ணன்றெ ரிந்து தேட நின்ற வன்வன, 
வேயநேக முற்ற தேவ வெற்ப னூறை யற்புதன்‌, 
தூய னந்த மாதி யற்றசோதி வன்ச லந்தரத்‌, 

தீய னந்த வைத்த தேவ னென்னு எத்தி ருப்பனே. 


இருப்பு வன்ம னத்தி னேனி யம்பி டூந்த ரத்ததோ, 

கருப்பு மென்சி லைக்கை யானை வென்று நின்ற காரணன்‌, 
பொருப்புநன்சி லைக்கை யாள னூறை மேவு புண்ணியன்‌, 
கருப்பு ணர்ந்துயான லைந்தி டாதுகாட்சி செய்ததே. 


செய்யி லம்பு யப்பொ குட்டை முட்டை யென்று சிந்தியா, 
வெய்த னஞ்சி றைக்க ரத்த ணைக்க வாய்வி ரிக்கவே, 
ஐயமெய்தி வெள்கு மூறை யம்ப திப்பு ராதனன்‌, 

கைமி லங்கு சத்தனத்த னென்னை யாண்ட கத்தனே. 


கத்த யானை யைக்கி ழித்து ரித்தெ டூத்த காவலா, 
பத்தர்‌ யாழி டந்த ழீ இப்‌ பரிந்து கூடன்‌ மேவினோ, 
யெத்த ராத லத்துளோரு மேத்து மூறை காத்தவா, 
அத்த வுன்னை யேது திப்ப வாக்குவிப்பை யென்னையே. 


என்னை வேறு தேவர்‌ பாலி ரந்து கையெ டாமலே, 
தன்னை யேபு கழ்ந்து கொண்டி ருக்க வைத்த தற்பரன்‌, 
பொன்னை யேய்சடைப்ப ரன்செய்‌ பூத்த வூறை காத்தவன்‌, 
அன்னை யாய வப்பனன்பர்‌ சிந்தை யால யத்தனே. 


20 


30 


31 


ல்‌ 


33 


34 


22 


36 


37 


38 


39 


40 


2482 


2483 


2484 


2485 


2486 


2487 


2486 


2489 


2490 


2491 


வேறு. 

ஆலையிற்‌ கழைக ளுடைந்துசா றோடி யலர்தலை யரம்பையைச்‌ சாய்த்துச்‌, 
சோலையிற்‌ புகுந்து முகினை மாய்த்துத்‌ துன்னுசெந்‌ நெல்வயற்‌ பாய்ந்து, 
வேலையிற்‌ பெருகு மூறையம்‌ மானே வெய்யகூற்‌ றுவனெனைத்‌ தொடருங்‌, 
காலையிற்‌ கடுகி மழவிடை மீதிற்கெளரியோ டெழுந்துவந்‌ தருளே. 


வந்துமங்‌ கையர்கள்‌ கரநெரித்‌ தேங்கிவாய்திறந்‌ தாற்றுதன்‌ முன்னம்‌, 
வெந்திற லியமன்‌ சினந்தொரு பாசம்‌ விட்டுயிர்கவருதன்‌ முன்னம்‌, 
இந்திர நகரம்‌ பார்ப்பபோற்‌ கொடிமே லேகிடூமூறையம்‌ மானே, 
சந்திர னிலங்கு மெளலியாய்‌ நீயத்‌ தருணம்வந்தாண்டுகொண் டருளே. 


கொண்டதீ வினையா லுடற்றளர்ந்‌ திருமல்‌ கோழைபித்தங்களு நெருங்கப்‌, 
புண்டர நுதலின்‌ வெயர்வுற வீடு போவெனக்காடூவா வென்னக்‌, 

கண்டவ ரிகழக்‌ காலன்வந்‌ தணுகக்‌ கருங்கணாரலறுமக்காலம்‌, 

வண்டமர்‌ குழலா ஞூடனெழுந்‌ தருளிவந்தரு ரூறைநா யகனே. 


அகத்திரா தெடுங்கோ ணென்னலிற்‌ கழிந்த தாகுமீ தெனப்பலர்‌ கூடிச்‌, 
சகத்திரா வருமுன்‌ றொலைக்குதுமெனவே சாற்றுதன்முன்னமெட்‌ டிரண்டு, 
முகத்திரா வணன்வெற்‌ படிவிழுந்‌ தலறமுன்னநின்‌ றடர்ந்திடு மலர்த்தா, 
ணகத்திரா டரவப்‌ பணியிரூ றையினி னல்லடி காணநின்‌ றேனே. 


அடிபெயர்ந்‌ திடலற்‌ றலமரும்‌ போது மாயுள்வே தியர்பலர்‌ கூடிக்‌, 
கடிதினிற்‌ கரந்தொட்‌ டறிந்தினி யேது கருத்திலை யென்னுமப்‌ போது, 
நெடிதுறப்‌ பெருமூச்‌ சோடுமப்‌ போது நின்மலாவூறையம்‌ மானே, 
முடியிலக்‌ கணிந்தோ யடியனுக்‌ குனது முளரியந்‌ தாளிணை யருளே. 


அருநற வழியுங்‌ கமலமென்‌ பொகுட்டி னணிதிகழ்‌ கமுகின்வெண்‌ மணியின்‌, 
கருநிற முகிலி னயிலினங்‌ கொங்கை களநகைகுழல்விழி யுமைமாண்‌, 
மருவுசுந்‌ தரனே கறங்கெனச்‌ சுழலு மனத்தெனைச்‌ சினந்து வந்தியமன்‌, 


வருகவென்‌ றழைக்கும்‌ போதுன்பொற்‌ றாளும்‌ வருகவெம்‌ மூறைவாழ்‌ பவனே. 


பவந்தனை யகற்றுந்‌ தன்மையீ தென்னப்‌ பற்றியுற்றாசையி னோடு, 
குவந்தனை புரியு முறையாய்‌ நறும்பூங்‌ கொன்றையாய்வன்றறு கணன்கண்‌, 
சிவந்தனை முதலோ ரலறவெம்‌ பாசஞ்‌ செலுத்துநா ணிதனடி காணுந்‌, 
துவந்தனை யுடையே னாவனோ வலது துறப்பனோ விறப்பிலா தவனே. 


இறப்பது மீண்டு பிறப்பது மாக விருக்கும்பஃ றேவர்பால்‌ விருப்பைத்‌, 
துறப்பது நின்றன்‌ றொண்டரிற்‌ றொண்டாத்‌ துணிவது மடந்தையர்‌ மயலை, 
மறப்பது மைய வென்கட ள்ளி வாக்குபால்‌ விக்குமக்‌ காற்பொன்‌, 
னிறப்பது மஞ்சூ மூறையா யென்னையாள்வது நின்கட மே. 


கடக்கரி யதனை முன்புரித்‌ தவமுக்‌ கண்ணகண்‌ ணுறங்குமென்‌ பாயல்‌, 
வடக்கரி யவனு மவன்றரு மகனும்‌ வணங்குமெம்மூறையம்‌ மானே, 
இடக்கரி வீழச்‌ சடக்கென வுதைத்த வெந்தைநாயேனையின்‌ றாளத்‌, 
தொடக்கரி தாய தென்னுனக்‌ கழலுஞ்‌ சூலவெம்படையுடை யோனே. 


உடைந்தசிந்‌ தையனாய்த்‌ தந்தைதாய்‌ தமரென்‌ 
றுறவினாழ்ந்‌ திருவினைக்‌ கூட்டத்‌, 
திடைந்தவ னானே னென்செய்கே னுனையோ 
ரிமைப்பொழு தேனுமின்‌ புறவந்‌, 
தடைந்தவ னல்லேனூறையம்‌ பதிவா 
ழையனே துய்யமா மணியே, 
குடைந்தரி யின்றேன்‌ குடித்துக்கொப்‌ புளிக்குங்‌ 
கொன்றையா யென்றருள்‌ வதுவே. 


41 


42 


43 


44 


45 


46 


47 


48 


49 


50 


2492 


2493 


2494 


2495 


2496 


2497 


2496 


2499 


2500 


2501 


2502 


வேறு. 

என்றோயு நெஞ்சினனா யிருந்தவிடத்‌ திருப்பதியான்‌ 
பொன்றோயு மணிமதில்சூழ்‌ புகழுரை யோய்புரத்தை 
வென்றோயெத்‌ தேவருக்கு மேலோயுன்‌ பொன்னடிக்கா 
ளன்றோவிங்‌ கொருமாற்ற மடியேனுக்‌ கியம்புதியே. 


இயங்குமெழிற்‌ கோபுரஞ்சே ரெழிலூறைக்‌ கிறைவாவுண்‌, 


மயங்குமெனை யொருபொருளா மதித்தாட்கொண்‌ டருளுவதென்‌, 


றயங்குதிரை யெனவுதைத்தோ னத்தாதே டரும்பொருளே, 
பயங்குமுறுஞ்‌ செஞ்சடையாய்‌ பணியணிதிண்‌ புயத்தோனே. 


புயலனையோன்‌ பூவுறைவோன்‌ பொன்னாட்டோ னிடம்வெறுத்த, 
மயலனைநீ தடுத்தாள வந்தருள்வ தென்றெழிற்செங்‌, 

கயலனைய கட்பாவை கலந்துறையு மிடப்பாகா, 

வயலனைத்துந்‌ தரளமுறும்‌ வளவூறைக்‌ கிறையவனே. 


இறைவாவுன்‌ றிருவுள்ளத்‌ தெண்ணமியா தினுநாயேன்‌, 
றறைவாய்நின்‌ றிருவினையாற்‌ றளர்வதுவுந்‌ ததலோவெண்‌, 
பிறைவாழ்செஞ்‌ சடைப்பரனே பேரூறைப்‌ பெருந்தகையே, 
யுறைவாயன்படியார்க ளுளங்குடிகொண்‌ டிருப்போனே. 


இருப்பாய்நம்‌ மிடங்குடிகொண்‌ டெனவுரைப்போ மாகினெஞ்சே, 
கருப்பாலை மலியூறைக்‌ கடவுள்விடை யாய்ச்சுமந்த, 
திருப்பாவை மணவாளன்‌ றேடியுங்கா ணரும்பாதம்‌, 
விருப்பாயிங்களித்தருள்வான்‌ மெய்யீதென்‌ றெண்ணுதியே. 


எண்ணமன முண்டுதொழற்‌ கிருகாமுன்‌ டினியதுதி, 
பண்ணநன்னா வுண்டிணங்கப்‌ பழவடியா ருண்டேயான்‌, 
றண்ணூறுசெந்‌ தாமரைப்பூந்‌ தடவூறைக்‌ கடவுணினை, 
நண்ணுகில னாயிருந்தானன்றாமென்‌ செய்கையதே. 


செய்யும்வகை யொன்றறியேன்‌ சிறியேனா யிருந்துழல்வே, 
னுய்யும்வகை யுண்டோவென்‌ றுனைக்கேட்கு மெனக்கருள்வாய்‌, 
நையுமனத்‌ தடியரெனும்‌ பயிர்தழைப்ப நாடோறும்‌, 
பெய்யுமருண்மழைமுகிலே பேரூறைப்‌ பெருங்கடலே. 


கடன்ஞால முழுதளந்த கண்ணனுக்கு மேலாய்ச்செஞ்‌, 
சுடர்சூடு மெளலியெனச்‌ சூடூமுடிக்‌ கோபுரஞ்சேர்‌, 
தடவூறைப்‌ பெருந்தகைநின்‌ சரணீழற்‌ புகுந்துவினை, 
யடநாயேன்‌ வருந்தியதஃ தருளலைபொங்‌ கியசிரனே. 


பொங்கரவார்‌ புயத்தவோ புண்ணியவோ வூறையவோ, 
சங்கரவோ வெனக்கூவித்‌ தடூமாறுந்‌ தரத்தேனுக்‌, 
கிங்கரவச்‌ சிலம்படிதந்‌ தினியஞ்சே லெனவுனிரு, 
செங்கரவம்‌ புயமலராற்‌ றெரியவைப்ப தெந்நாளோ. 


என்னைவினை யென்செயுங்கூற்‌ றென்செயுமா லயன்முதலோர்‌, 
பின்னையென்னோ செய்வதுவெம்‌ பிணிமுதற்கோ ளென்செயுமா, 
றென்னையடர்‌ திருவூறைச்‌ செல்வனுமை யொருபாகன்‌, 
பொன்னைநிகர்‌ சடையாளென்‌ புந்திகுடி கொண்டனனே. 


வேறு. 

கொண்ட வாசை குலைந்தன கூற்றமும்‌ 

விண்ட தோங்கு வினையும்‌ விலகின 

அண்ட ரேறுநல்‌ லூறையு ளானெனைத்‌ 

தொண்ட னாக்கித்தன்‌ றொண்டரிற்‌ சேர்க்கவே. 


51 


52 


53 


54 


55 


56 


57 


58 


59 


60 


01 


2503 


2504 


2505 


2506 


2507 


2508 


2509 


2510 


2511 


2512 


2215 


சேர்த்த கட்செவிக்‌ கச்சுஞ்‌ சிறுபிறை 
யார்த்த வேணியு மைம்முக மும்மதள்‌ 
போர்த்த மேனியும்‌ பொன்மதி லூறையிற் 
பார்த்த போதென்‌ பழவினை தீர்ந்ததே. 


தீரு மோவென்‌ சிறுமை புவனியு 

நீருங்‌ காலு நெருப்பும்‌ வெளியுமுள்‌ 
ளோருங்‌ காலத்‌ துளவில வாக்குவா 
யாரு மேத்துநல்‌ ஜூறையென்‌ னையனே. 


ஐய னேபுக மூறைக்‌ கரையனே 

துய்ய மாமணி யேபரஞ்‌ சோதியே 

பொய்யி னேன்வஞ்சப்‌ புன்மைய னென்னினும்‌ 
மெய்ய னாக்குவிப்‌ பாய்விரைந்‌ தென்னையே. 


என்னை மாதா வயிற்றினின்‌ னும்பிறந்‌ 

தன்னை பாலென்‌ றலறச்செ யாதவன்‌ 
பொன்னை யேய்சடைப்‌ புண்ணிய னூறையான்‌ 
றன்னை யேதனக்‌ கொப்புறுஞ்‌ சம்புவே. 


சம்பு சங்கர வூறைச்‌ சதாசிவ 

அம்பு பம்பு நெடுஞ்சடை யாவென 
வெம்பு கின்றிலன்‌ வீரிட்‌ டலறினன்‌ 
நம்பு கின்றில னானுய்யு மாறென்னே. 


ஆறு போல்விழி யாற்புனல்‌ வார்த்திடேன்‌ 
நீறு பூசி நெடுந்தவஞ்‌ செய்கிலேன்‌ 

நாறு சேர்வய லூறையென்‌ னாயகற் 
கேறு கைத்தவற்‌ கெவ்வண நல்லனே. 


நல்ல தென்று நயந்தனை யானெஞ்சே 
கொல்ல வெண்ணிய கூற்றமுன்‌ றேற்றுமோ 
அல்லல்‌ செய்வினைக்‌ காணையுஞ்‌ செல்லுமோ 
வல்ல வன்றிரு வூறையை வாழ்த்தவே. 


வாழி வாழிநெஞ்‌ சேவள ௬ுறையான்‌ 
றாழி ருஞ்சடைத்‌ தற்பர னற்புதன்‌ 

ஆழி சூழுல கன்னையென்‌ னம்பிகை 
வீழி வாயுமை பங்கனை வேண்டிடே. 


வேண்டு வார்க்கு விருப்பன்‌ சுடலையிற்‌ 
றாண்ட வம்புரி யைய னெனைத்தடுத்‌ 
தாண்ட நாயக னூறைக்கன்‌ பாகுவார்க்‌ 
கீண்டு ரைக்க வுவமையெத்‌ தேவரோ. 


வேறு. 

தேவருட னயனன்மறை முனிவரயன்‌ 
மான்முதலோர்‌ செங்கை கூப்பக்‌, 

காவடர்பூந்‌ தென்னூறைத்‌ திருக்கோயில்‌ 
வளர்ந்தோங்குங்‌ கைலை நாதன்‌, 

யாவருங்க படசிதட வெனச்சொலவூ 
னுடல்சுமந்த வென்னைத்‌ தன்னை, 

மேவவருள்‌ புரிந்துதடுத்‌ தாண்டுகொண்டா 
னென்னினியான்‌ விரும்புமாறே. 


விரும்பியவன்‌ பருக்கினிய திருவூறைப்‌ 
பெருங்கோயின்மேவுந்‌ தேவன்‌, 


62 


63 


64 


65 


66 


67 


68 


69 


70 


71 


2514 


20.15 


2516 


2517 


2518 


20.19 


2520 


2521 


2022 


கரும்பினைகைக்‌ கொடுகுனித்து நாண்பூட்டி 
மயல்பூட்டுங்‌ காமற்‌ காய்ந்தோன்‌, 
அரும்பினையொத்‌ தரும்புமுலைக்‌ கயற்கண்ணார்‌ 
மயற்கண்விழுந்‌ தழிகின்‌ றேன்வெம்‌, 
பெரும்பிறவிக்‌ கடனீந்தத்‌ தனதுதிரு 
வடிகாட்டப்‌ பெற்றேன்‌ யானே. 


பெற்றமுகைத்‌ திடூுந்தேவன்‌ பேருறைப்‌ 
பெருந்தகையெம்பெம்மானம்மான்‌, 
புற்றலர்கள்‌ புரநீறு படநகைத்த 
பெருமானைப்‌ பரவி வாழ்ந்தாற்‌, 
சுற்றமனை மாதர்பொரு ளெனச்சுழலு 
நரர்காள்போர்‌ தொடுக்கப்‌ பாசங்‌, 
கொற்றமுறுஞ்‌ சமனனுப்பின்‌ 
விலக்கியைய னடியாரைக்‌ கூட லாமே. 


ஆமமைசெஞ்‌ சடைக்காடு மதளுடுத்த 
வரையுமர வணிந்த தோளு, 
மாமணிப்பொற்‌ சிலம்பொலிக்கு மிருதாளு 
முக்கணுஞ்செவ்‌ வதன மைந்துந்‌, 
தாமநறுங்‌ குழலுமையா ளிருக்குமிடப்‌ 
பாகமுமந்‌ தணர்க ளாற்று, 
மோமமிகுந்‌ திருவூறைக்‌ கோயிலுக்குட்‌ 
கண்டேனென்‌ னுளங்கொண் டேனே. 


கொண்டறவழ்‌ பெருஞ்சோலைப்‌ பலவீன்ற கனியுடைந்த கொழுஞ்சா றோடி, 
ஞொண்டமையு மிடமுதலாப்‌ பணைக டொறும்‌ புகுமூறை நிருத்தா நாயேன்‌, 
வண்டமர்கட்‌ பகநீழல்‌ வைகினும்வெம்‌ பிறவியிடை வரினு நின்பொற்‌, 
புண்டரிக மலர்ச்சரணத்‌ தன்பென்னு மழிவிலாப்‌ பொருடந்‌ தாளே. 


பொருந்தார்வெம்‌ புரமெரித்த புண்ணியா திருவூறைப்புராத னாதீங்‌, 
கருந்தார்கொள்‌ குழலியுறை நாவருமற்‌ றியாவருமென்கண்மு னாவந்‌, 
திருந்தாரென்‌ னினுமலது நின்றாரென்‌ னினுநடந்தாரெனினும்‌ வேண்டேன்‌, 
முருந்தார்வெண்‌ ணகைபாகா முக்கண்ணா நினைக்காணு முயற்சி யேனே. 


ஏனிவனின்‌ றலறுகின்றா னெனக்கேட்கி லாயெனினுமினுநா ற்றஞ்சேர்‌, 
ஊனியைவெம்‌ பிறவியிடத்‌ துழலெனவிட்‌ டாயெனினு நரகுக்‌ காளாய்ப்‌, 
போகியெனத்‌ தள்ளிவிட்டா யெனினுமிலகூறைநகர்ப்‌ புண்ணியாதீந்‌, 
தேனியைகொன்‌ றையந்தாராய்‌ மற்றொருதே வரையடியேன்‌ சிந்தியேனே. 


சிந்தியிலெண்‌ ணுவனுனையே தெய்வமென்று நினது திருப்‌ பாதம்‌ போற்றின்‌, 
நிந்தைதருங்‌ கொடும்பிறவி நீங்குமென்றும்‌ பின்னுமந்த நினைவை நீக்கிப்‌, 


பந்தையுறு மிருதனத்தார்‌ பக்கநிற்பேன்மீண்டுமதிற்‌ பயங்கொள்‌ வேன்மெய்த்‌, 


தந்தையெழி லூறைநகர்க்‌ கடவுளெனக்‌ கெவ்வணநீ தயைசெய்‌ வாயே. 


செய்க்குவளை நயனமா விந்தமுகங்‌ கோங்கரும்பு திரண்டகொங்கை, 


கைக்குவளை பொருந்தலின்மின்‌ சுற்றியயாம்‌ கடிதடங்காக்‌ கணம்பூ வென்னா, 


மெய்க்குவளை வுறுமளவு மடவார்பாற்‌ றிரிந்துழலும்வீண னானேன்‌, 
ஐக்குவளைச்‌ செவிபாகற்‌ கூறையற்கெஞ்ஞான்று நல்ல னாவ னெஞ்சே 


நெஞ்சேவல்‌ லாண்மை செய்யா தருள்புரிந்து கேட்டருள்செய்‌ நெருங்குமூறை, 


யஞ்சேவ லாருலகை யாண்டவளோர்‌ பங்குடையா ரழல்கொள்‌ கையார்‌, 
செஞ்சேவ லாரையொரு மருப்பாரைப்‌ பெற்றார்தந்‌ திருத்தாள்‌ போற்றி, 
னுஞ்சேவ லாய்ந்துபுரிந்‌ துயர்ந்தாரோ டிருப்போம்‌ துணருவாயே. 


வேறு 
வாயி லொன்பது கொண்டபாழ்ம்‌ பொய்யுடன்‌ மயக்கம்‌ 
பேயி னேன்‌ மயற்‌ பித்தினேன்‌ பேரறி வில்லா 


1 


73 


74 


க 


76 


TA 


78 


79 


60 


2523 


2524 


2525 


2526 


2927 


2528 


2529 


2530 


2531 


2532 


நாயி னேனுனை நண்ணுவ தெங்ஙன நண்ணுந்‌ 
தாயி னல்லனே யூறையம்‌ பதியுறை சம்பே. 


சம்பு ஞாளிகட்‌ குணவென வகுத்தவிச்‌ சடத்தை 
நம்பு நாயினேன்‌ மனக்குரங்‌ கலைப்பவெந்‌ நாளும்‌ 
வெம்பு கின்றன னரதன புரத்துறை விமலா 

அம்பு பம்பிய நெடுஞ்சடை யாவியா யருளே. 


அருக்க ரஞ்சநீள்‌ கோபுரத்‌ தூறையா யன்னை 

கருக்க லந்ததென்‌ றதுமுத லிதுவரைக்‌ காலம்‌ 

பருக்குந்‌ தீவினைக்‌ ககத்தனாய்‌ மனப்பெரும்‌ பாழ்ம்பேய்த்‌ 
திருக்க டைந்தவெற்‌ கருள்வையோ நின்னடித்‌ திருவே. 


திருக்கண்‌ மூன்றுடை நாயகா வூறையஞ்‌ செல்வா 
இருக்கு மோதுதற்‌ கரியநந்‌ தாநதிக்‌ கிறைவா 
மருக்கொள்‌ கொன்றையா யென்மனம்‌ வலியகல்‌ லெனினு 
முருக்கு நின்னருள்‌ வெளிப்படி னதுபெற வுதவே. 


உதிக்குஞ்‌ செங்கதிர்‌ பலவென விமானஞ்சே ரூறைப்‌ 
பதிக்கு நாயகன்‌ சரணமே சரணெனப்‌ பணியோங்‌ 
கொதிக்கும்‌ வெஞ்சமன்‌ குறுகிடிற்‌ செய்வதென்‌ குறித்துத்‌ 
துதிக்கு நாளுமொன்‌ றுள்ளதோ நெஞ்சமே சொல்லாய்‌. 


சொல்லத்‌ தான்பற்றா வாக்கையை நம்புதுர்ச்‌ சனனைக்‌ 


கொல்லத்‌ தானெனத்‌ தோன்றிடும்‌ வினையை யான்கொல்ல 


வில்லத்‌ தானருச்‌ தானருச்‌ சித்தடி வீழ்ந்தில னூறை 
மில்லத்‌ தானெனக்‌ கெங்ஙன முதவுவ னெதிர்ந்தே. 


எதிரும்‌ வெஞ்சினக்‌ காலனை யுதைத்தவ னிரவின்‌ 
கதிரு மம்புநீங்‌ காமுடி யூறையங்‌ கடவுள்‌ 

முதிரும்‌ வெம்பவக்‌ கடலிடை மூழ்கிநிற்‌ பேற்கிங்‌ 
கதிருந்‌ தீவினை யனைத்தையு மகற்றி விட்டானே. 


ஆனை மானென நடத்திமா னேந்தியோ ரானைத்‌ 
தானை போர்த்தவ னூறையம்‌ பதியுறை தக்கோன்‌ 
ஊனை நச்சிய வுடம்பினை நச்சினே னுளத்திற்‌ 

றேனை யொத்திட வுயர்ந்தனன்‌ மனக்குறை தீர்ந்தேன்‌. 


தீர ரென்பவர்‌ யாரெனி னெஞ்சமே தெரிவாய்‌ 
சோர வம்புறு சமயவெம்‌ பிணக்கினிற்‌ சுழலா 
தீர நன்பணை மலிதரு மூறையெம்‌ மானை 

யார மென்முலை பங்கனைத்‌ த்ரியவாய்‌ குவரே. 


அவனி யாவுந்த னாணையே நடக்கவோ ராழித்‌ 

தவன னன்ன பொன்‌ முடிசுமந்‌ திருந்தவர்‌ தங்கள்‌ 
நவமி குஞ்செல்வ மியாவும்விட்‌ டொடுங்கின ரதனாற்‌ 
சிவனை பூறையஞ்‌ செல்வனை வாழ்த்துதிர்‌ தெரிந்தே. 


தெரிய நாயினேன்‌ முன்னம்‌ வந்தருள்‌ 
செய்த நாயகா தெய்வ நாயகா, 

கரிய கண்டனே செஞ்ச டாடவிக்‌ கருணை 
வள்ளலே கரிய மேனியாற்‌, 

கரிய தேவனே போற்றி யூறைவா ழைய னேவெறும்‌ 
பொய்யர்‌ பாற்செலாப்‌, 

பெரிய னேவிடைப்‌ பரிய னேயிடம்‌ பெண்ணை 
வைத்தலெம்‌ மண்ணல்‌ போற்றியே. 


10 


61 


62 


63 


64 


65 


66 


67 


66 


69 


90 


91 


சலப்‌ 


2534 


2933 


2536 


2537 


200 


2027 


11 


அண்ண லேதிரு வூறை மாநக ராதியே 
பரஞ்‌ சோதி யேயெனு, 
மெண்ண மற்றநா யேனை யுஞ்சபைக்‌ கேற்றி 
வைத்தவாபோற்றி போற்றியோர்‌, 
பெண்ண வாவுறும்‌ பாக மீந்தவா பிறைகொள் 
செஞ்சடை யிறைய வாநுதற்‌, 
கண்ண வந்தியேய்‌ வண்ண நண்ணுவோர்‌ 
கருத்து ளாடிடு நிருத்த போற்றியே. 92 


போர்த்த பஞ்சியாற்‌ கொங்கை யும்பலாற்‌ 
பூச்சு மஞ்சளால்‌ வீச்சி டூங்கையாற்‌, 
கூர்த்த கண்களார்‌ மயக்க வங்குழல்‌ 
கொடியனேனையோ ரடிய னாமுகம்‌, 
பார்த்த வாசரண்‌ போற்றி யூறையம்பதிய 
வேணிமே னதிய வல்வினை, 
தீர்த்த வாசரண்‌ போற்றி யைம்முகா செய்ய 
மானுறுங்‌ கைய போற்றியே. 93 


கையி லேந்தியோ ரன்னை யின்னமுங்‌ 
கலைத்தொட்‌ டிற்குட்போட்‌ டலைத்தெ டுத்துப்பா, 
லைய வுண்ணெனா வகையின்‌ யான்பிற 
வாதிருந்திடக்‌ கோதி லன்புதந்‌, 
துய்ய வைத்தவா போற்றி யூறைவாமொப்பி 
லாதவென்‌ னப்ப போற்றியென்‌, 
பைய ணிந்தவா மரகதக்குயில்‌ பங்க 
போற்றிசெவ்‌ வங்க போற்றியே. 94 


அங்கை மீதினிற்‌ சங்கு ளானய னண்டர்‌ 
கோமகன்கொண்ட செல்வமோ, 
சங்கை யென்றுளத்‌ தெண்ண வெண்ணமுந்தந்து 
நின்னடிக்‌ கந்த மாமலர்‌, 
செங்கை தாங்கியென்‌ முடியிற்சேர்த்தி ௫ 
செல்வ மீறிலென்‌ றறிவ ளித்தவா, 
மங்கை பங்கனே போற்றியூறையின்‌ 
வாச நன்கயி லாச போற்றியே. 95 


ஆசை வேலையின்‌ மூழ்கி வாடிநின்‌ னடிய 
ரிற்செலாக்கொடிய நாயினேன்‌, 
பாச நீக்கியெப்‌ போது நின்னையே 
பாடவைத்தவா போற்றி போற்றியென்‌, 
னீசனே சரண்‌ போற்றி யூறைவாழேக 
னேயுமை பாகனேகயி, 
லாச னேசரண்‌ போற்றி மன்றினின்றாடி 
போற்றிநீர்‌ சூடி போற்றியே. 96 


சூட வேண்டுநின்‌ னடிகள்‌ போற்றியான்‌ சுற்ற 
வேண்டு நின்‌ னூறை போற்றிவாய்‌, 
பாட வேண்டு நின்‌ சீர்கள்‌ போற்றிகண பார்க்க 
வேண்டூநின்‌ வடிவம்‌ போற்றியான்‌, 
கூட வேண்டுநின்‌ னடிகள்‌ போற்றியுட்‌ கொள்ள 
வேண்டுநின்‌ னன்பு போற்றிமால்‌, 
தேடவேண்டருண்‌ மேகம்‌ போற்றிநுண்‌ சிற்றி 
டைக்குயில்‌ பாகம்‌ போற்றியே. 97 


பாகின்‌ மென்பொழிப்‌ பாவை யார்மயற்‌ பட்ட 
லைந்திடுந்துட்ட நாயினேன்‌, 

சோக நீக்கிவெங்‌ கூற்றை நில்லெனச்‌ சொல்லவாய்தருஞ்‌ 
செல்வ வூறைவாழ்‌, 


ஏக நாயகா போற்றி யன்பரு ளிருக்குநாயகா 
போற்றி யந்தியேய்‌, 

தேக நாயகா போற்றி வேறுள தெய்வநாயகா 
போற்றி போற்றியே. 


2540 போற்றி டாமலுஞ்‌ சொப்ப னத்திலும்‌ 

பொய்விடாமலுந்துய்ய நின்பெயர்‌, 

சாற்றி டாமலுஞ்‌ சமய வாதையைத்‌ தள்ளி 
டாமலுங்‌ கள்ள வாணவம்‌, 

மாற்றிடாமலு முழலென்‌ வல்வினை 
மாற்றுவி த்தவா போற்றி நல்லறம்‌, 

ஆற்று மூறையாய்‌ போற்றி யொப்பிலாவமல 
போற்றிசே வடிய போற்றியே. 


2541 அடையலார்புரஞ்‌ செற்ற வாவினை யற்ற 

வாசரண்போற்றி போற்றி செஞ்‌, 

சடைய வாசரண்‌ போற்றி யென்னையாள்‌ 
சம்புவேசரண்‌ போற்றி போற்றிமால்‌, 

விடைய வாசரண்‌ போற்றிபோற்றி மெய்ஞ்‌ 
ஞான சோதியே போற்றி யம்மையோர்‌, 

புடையவாசரண்‌ போற்றி யூறையாய்‌ 
பொருவி னின்னடிப்‌ பூக்கள்‌ போற்றியே. 


2542  சுத்தரத்தினேசுவரர்‌ துணை. 
நேரிசை வெண்பா. 
காதும்‌ பிறவிக்‌ கடல்வீழ்த்‌ திருவினையின்‌ 
நீதுங்குறைத்து முத்தி சேர்க்குமே - போதம்‌ 
அடையூறை யந்தா தியைக்கருது வாருக்‌ 
கிடையூறை நீக்குவதன்றி. 


திருவூறைப்பதிற்றுப்பத்தந்தாதி முற்றிற்று. 


சிறப்புப்பாயிரம்‌.(*) 


6 


(* இதனை இயற்றியவர்‌ பெயர்‌ தெரியவில்லை.) 

2543 உய்ய மணிமார்‌ பரியயன்விண்‌ ணோரும்‌ புகழ்ந்த திருவூறைத்‌, 
துய்ய மணியீ சருக்கன்பு துலங்கந்‌ தாதி சொற்றுயர்ந்தான்‌, 
செய்ய மணிச்சீர்ச்‌ சிதம்பரமன்‌ சேயா யுதித்தெம்‌ மானருளைப்‌, 
பெய்ய மணிமாக்‌ கவிசொலுநாப்‌ பெறுமீ னாட்சி சுந்தரனே. 


12 


98 


99 


100 


101 


12 


திருவாவடுதுறை ஆதீனத்து மஹாவித்வான்‌ 
திரிசிரபுரம்‌ மு மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களின்‌ 
"பிரபந்தத்திரட்டு" - பகுதி 21 (2544 - 2644) 
திருப்பழைசைப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி. 


[1] பழைசை - பட்டீச்சரம்‌; இத்தலம்‌ கும்பகோணத்தின்‌ தென்மேற்கிலுள்ளது. 
2 
சிவமயம்‌. 


% 


அழகியவிநாயகர்‌ துதி. 


% 


2544 ஓங்கு பழனத்‌ திருப்பழைசை யுறையும்‌ 

பெருமா னிறையருட்குப்‌, 

பாங்குபெறுவா னொருபதிற்றுப்‌ 
பத்தந்‌ தாதி யுரைசெய்ய 

வாங்கு மொருகோட்‌ டிருசெவிமும்‌ மதநால்‌ 
வாயைங்‌ கரத்தலங்க, 

டாங்கு சோதிக்‌ குணப்பெருங்குஞ்‌ 
சரக்கன்‌ றடிகடலைக்கொள்வாம்‌. | 


% 


2545 பூவார்‌ முளரிப்‌ புத்தேளும்புயங்க வணைமேற்‌ 

றுயில்வோனும்‌, 

நாவார்‌ துதிசெய்‌ தஞ்சலிக்கு நலமார்‌ 
பழைசை நாயகனே, 

தேவா தேவர்க்‌ கிறைவாநின்‌ றிருத்தாள்‌ 
கருத்தி லிருத்தேற்கு, 

மாவா வென்றிங்‌ கருள்புரிந்தா யதுதா 
னின்பே ரருட்கழகே. | 


2546 அழகா ருமையோர்‌ பங்குடையோ யமர 

ரேத்துந்‌ திருப்பழைசைக்‌, 

குழகா கொன்றை முடிமிலைந்த கோமா 
னேநின்‌ னடியரொடும்‌, 

பழகா திருக்கும்‌ வன்னெஞ்சப்‌ பாவி 
யேனைப்‌ பவமென்னுந்‌ 

தழல்கா யழுவத்‌ தழுத்தாது தடுத்தாட்‌ 
கொள்ள றக்கதே. 2 


2547 தக்க னியற்று மகஞ்சிதைத்தாய்‌ தறுகட்‌ 

கூற்றந்‌ தனைவதைத்தாய்‌, 

செக்கர்‌ முகிலேய்‌ சடைமுடிமேற்‌ றிங்கட்‌ 
கொழுந்தோடரவணிந்தாய்‌, 

முக்க ணுடையாய்‌ திருப்பழைசை 
முதல்வா நின்றாட்கன்பில்லாப்‌, 

பொக்க முடையே னானாலும்‌ 
போற்றிக்‌ கோடல்‌ கடனனக்கே. 3 


2546 


2549 


2550 


2551 


2002 


2553 


2554 


14 


கடங்கால்‌ பொருப்பி னுரிபோர்த்தாய்‌ 
கண்ணார்‌ நெற்றிப்புண்ணியனே, 
விடங்கா லரவ மரைக்கசைத்த 
விடங்கா தடங்கணுமைபாகா, 
தடங்கா மருவுஞ்‌ செழும்பழைசைத்‌ 
தலைவா பல நாணினைப்புகழா 
தடங்கா வுள்ளம்‌ பொறிவழியே 
யணுகத்‌ திரிந்தேணுறவுள்ளே. 4 


உள்ளம்‌ பொறியின்‌ வழிநடையுற்‌ 
றோடச்‌ சுழன்றுமடமாதர்‌, 
கள்ள விழியின்‌ வலைப்பட்டுக்‌ கடையே 
னாகித்‌ திரிவேனைத்‌, 
தெள்ளு தமிழ்நற்‌ றொடைப்பாடல்‌ செய்து 
பணியப்‌ பணித்தாண்டான்‌, 
பள்ளவயற்கண்‌ வளைமுத்தீன்‌ 
பழைசைப்‌ பதிவாழ்‌ பெருமானே. ல 


மானேர்‌ நோக்கி யொருபாகா மறைவாய்‌ 
முழக்க நிறைபழைசைக்‌, 
கோனே பொதுவிற்‌ குனிக்குமருட்‌ கூத்தா 
முக்கட்கொழுக்கரும்பே, 
தேனே கனியே யன்பருளந்‌ தித்தித்‌ 
திருக்குந்தெள்ளமுதே, 
வானே பெறினும்‌ யானின்றாள்‌ 
வழுத்து மன்பின்மாண்பருளே. 6 


மாணா வுள்ளப்‌ பறவைமட 
மானார்மையற்‌ கண்ணிவிழ, 
நாணா துழன்று தடுமாறி நவவாய்ப்‌ 
புழுக்கூ டதுசுமந்து, 
வீணாள்கழிக்கு மறிவில்லேன்‌ மெய்யா 
பழைசை யையாநின்‌, 
பூணார்‌ மலர்த்தாண்‌ முடிக்கணிந்து 
புகழப்‌ பெறுநா ளெந்நாளோ. 7 


என்னா யகனை விண்ணவருக்‌ கிறையா 
யவனை மறைநான்கு, 
முன்னா நிற்கும்‌ வடிவானை மூவா 
தானை மூத்தானைப்‌, 
பொன்னார்‌ மேனிப்‌ புய்லும்விரைப்‌ 
.. பூந்தா மரைவே தனுநாடிப்‌, 
பன்னாடிரிந்துங்‌ காணானைப்‌ 
பழைசை நகரிற்‌ கண்டேனே. 8 


கண்டேன்‌ பழைசைப்‌ பதியானைக்‌ கைகான்‌ 
முடங்குமறி விலிவாய்த்‌, 
தண்டே னெடூங்கோட்‌ டிருந்தொழுகுந்‌ 
தன்மையெனக்கண்‌ டூளங்களிப்புக்‌, 
கொண்டேன்‌ சிரமே லிருகரமுங்‌ குவித்தேன்‌ 
குளித்தேன்‌ முகமலர்ந்தேன்‌, 
விண்டேன்‌ பண்டை வினைக்கடலை 
வேண்டேன்‌ மற்றைத்‌ தேவரையே. 9 


வரைமா திருக்கு மொருகூறு மழுமா 
னணிந்த திருக்கரமு, 


2555 


2556 


22247 


கலு 


2259 


2560 


மரைசேர்‌ வேங்கை யதளுடையு மரவா 
பரணத்‌ தகன்மார்பும்‌, 

விரைசேர்‌ கொன்றை முடியுமரை 
மேவுமடியும்‌ வெளித்தோற்றி, 

நரைசேர்‌ விடையான்‌ றிருப்பழைசை 
நகரி லருளப்‌ பெற்றேனே. 


வேறு. 

பெற்ற மேறிய பிரானையெம்‌ மிறைவனைப்‌ 
பெய்வளைகூறானைச்‌, 

சுற்று நாககங்‌ கணத்தனைப்‌ பழைசைவாழ்‌ 
சுந்தரப்‌ பெருமானை, 

யற்ற மின்மதி முடியனைப்‌ பொடியணி 
யையனைக்‌ கரங்கூப்பிப்‌, 

பற்றெ லாமறப்‌ பற்றுவா ரெவரவர்‌ 
பவக்கடல்‌ கடந்தாரே. 


கடத்த யானையின்‌ சருமமே யங்கக 
பாயெனக்‌ கொண்டானைப்‌, 

படத்த ராவணி புயத்தனை நயத்திருப்‌ 
பழைசையம்‌ பதியானை, 

நடத்த பாதனை வாழ்த்தியன்‌ பொடுதின 
நாடுவா ரெவரேனும்‌, 

வடத்தின்‌ மேற்றுயின்‌ மாலயன்‌ முதற்சுரர்‌ 
வாழ்த்தவீற்‌ றிருப்பாரே. 


இருப்பை நேரும்வன்‌ னெஞ்சனாய்‌ 
மானமி லீனனாயெழிலாரும்‌, 

மருப்பை நேர்முலை மாதர்பா லாதரம்‌ 
வைத்துழன்‌ றலைவேனைக்‌, 

கருப்பை நீங்கித்தன்‌ றாள்களிற்‌ செந்தமிழ்க்‌ 
கண்ணிகூட்டிடச்செய்தான்‌, 

பொருப்பை வாங்கிய புராதனன்‌ 
பழைசைவாழ்புண்ணியப்‌ பெருமானே. 


பெருகு மையலம்‌ பறவைவீழ்ந்‌ தறிவெனும்‌ 
பெருங்கலந்‌ தகர்ந்தோடத்‌ 

திருகு வெஞ்சினத்‌ தீவினைச்‌ சுறவுவாய்‌ 
திறந்துணச்‌ செயலின்றிக்‌, 

கருகு நாயினே னுருகியுன்‌ சிவானந்தக்‌ 
கனிதருசெந்தேறல்‌, 

பருகு மாறளித்‌ ததுதிருப்‌ பழைசைவாழ்‌ 
பரம்பரன்‌ விளையாட்டே. 


ஆட்ட மன்றிடைச்‌ செய்பவன்‌ 
பழைசைவா ழந்தணனந்தாத, 

நாட்ட மூன்றுடைப்‌ புண்ணிய னாலய 
நண்ணியஞ்‌ சலிப்பாரே, 

வாட்ட மின்றியிப்‌ புவனபோ கந்துய்த்து 
வானிடைப்‌ புகுந்தாங்கு, 

வேட்ட போகமுந்‌ துய்த்துப்பின்‌ 
சிவபுர மேவிநன்‌ குறைவாரே. 


வாரு லாமுலை மாதர்பா லாதரம்‌ 
வைத்துழன்‌ றலைவீர்காள்‌, 

தேரு லாமணி மறுகும்பொன்‌ னெயிலுஞ்சூழ்‌ 
திருப்பழைசையிற்சென்றே, 


15 


10 


11 


12 


13 


14 


15 


2561 


2562 


2563 


2564 


2565 


2566 


2567 


காரு லாமணி கண்டனைக்‌ கண்டுகண்‌ 
களிப்புறத்தொழுதன்னா, 

னேரு லாம்புகழ்‌ பாடுவீ ராடுவீ 
ரெழுபிறப்‌ பறுமாறே. 


மாறு கொண்டெனை வஞ்சித்து நின்றனை 
மதியிலா மடநெஞ்சே, 

தாறு கொண்டபைங்‌ கமுகடர்‌ பழைசையிற் 
சார்ந்துசந்தனக்கொங்கை, 

கூறு கொண்டதம்‌ பிரான்டி கண்டுகை 
குவித்துக்கண்‌ ணீர்வார, 

நீறுகொண்டணிந்‌ துருகிலை யெங்ஙன 
நிறையருள்‌ பெறுவாயே. 


வாயி னாலுனை வாழ்த்தவுஞ்‌ சென்னியால்‌ 
வணங்கவு மடங்காச்செந்‌, 

தீயில்‌ வீழ்மெழு கொத்துள முருகவுஞ்‌ 
செய்தவமுனமில்லேன்‌, 

பேயி னேனிய தருளுறேன்‌ பழைசைவாழ்‌ 
பிறைமுடிப்‌ பெம்மானிற்‌, 

றோயு மாறினி நின்னடிக்‌ காம்பவந்‌ 
தோன்றிடவருள்வாயே. 


அரிதுமானிட யோனியிற்‌ சனித்திட லதனினு மரிதாகு, 
முரிய வாகிய வுறுப்புக்கள்‌ குறைபடா துதித்துநான்‌ மறையாதி, 


விரியு நூலறிந்‌ தநித்திய நித்திய விவேகமுற்‌ றிருபற்றும்‌, பரிய மால்‌ 


பணி பட்டிலிங்‌ கேசர்தாள்‌ பற்றிநின்‌ றிடறானே. 


தான வாறிழி தரவரு வாரணச்‌ சருமமே னியிற்போர்த்த, 

ஞான வாரியே யன்பருக்‌ கமுதமே நற்பழை சையின்வாழ்வே, 
கானலார்குழ லம்மையோர்‌ பங்குடைக்‌ கடவு ளெல்‌ லாம்வல்ல, 
ஞானமூர்த்திநீ யென்னையு மடிமைகொண்‌ டாளுத லரிதாமோ. 


வேறு. 

அருவரை யேய்க்குங்‌ குஞ்சரவுரி த்தா 
ரமுதொழு கியமதி முடித்து, 

மருவிய வரிண மழுவணி கைத்து 
மாண்டசெஞ்‌ சூட்டகிப்‌ பூட்டு, 

கருநிற வேனங்‌ காணருந்‌ தாட்டுக்‌ 
கனலவிர்‌ மத்தகக்கட்டு, 

தருவடர்பழைசை யென்னவென்‌ னுளத்துஞ்‌ 
சார்ந்தினி திருந்தபே ரொளியே. 


ஒளிபெறு நீலப்‌ பொருப்பென நடக்கு 
மொழுகுமுக்‌ கடத்தகுஞ்‌ சரத்தை, 

அளிபெறு முளரி நாளநூல்‌ கைக்கொண்டசைத்திட 
வொருமுடச்‌ சிறுவன்‌, 

தெளிவுற நினைத்த தேய்க்குமாலடியேன்‌ 
சிற்றறிவா னின்றன்‌ பெருஞ்சீர்‌, 

களியுறப்‌ பாடி நின்மலரடிகள்‌ கைக்கொளல்‌ 
பழசையம்‌ பரனே. 


அம்பரம்‌ புலித்தோ லணிகல மரவ மாமையோட்‌ 
டொடுமுழு வெலும்பு, 

வெம்புசெந்‌ தழல்வெய்‌ யவன்மதி நாட்டம்‌ 
விரும்புமுண்‌ வெய்யவெங்‌ காளம்‌, 

பம்புவெம்‌ பேய்கள்‌ படையெனி னருளார்‌ 
பட்டிலிங்‌ கேசனைப்‌ பழிச்சு, 


16 


16 


17 


18 


19 


20 


21 


22 


2568 


2569 


2570 


2571 


201 


2272 


மும்பர்தம்‌ பிரானை மண்ணுல கடியா 
ருற்றுநின்‌ றேத்தலெவ்‌ வாறே. 


எவ்வமாம்‌ பிறவித்‌ தொடுகட லிடைவீழ்ந்‌ 
திந்திரி யச்சுற வரித்துக்‌, 

கவ்வநீள்‌ வினையின்‌ சுழலகப்‌ பட்டுக்‌ 
கதறுவேற்‌ கின்னருள்‌ புரிந்தான்‌, 

மவ்வலங்‌ கோதை தன்னையோர்‌ பாகம்‌ 
வைத்தவன்‌ பட்டிலிங்‌ கேசன்‌, 

தெவ்வர்த மரண மூன்றும்‌ வெந்தொழியச்‌ 
சிரித்தவன்‌ றேவர்தம்‌ பிரானே. 


தேவர்தம்‌ பிரானே பட்டிலிங்‌ கேசா 
செப்பரு மொப்பினின்‌ குணங்கள்‌, 
தாவரு மறைக ூரைப்பது கேட்டுச்‌ 
சரணடைந்தேனலேன்‌ றோலுந்‌, 
தீவரு விடமு மரவும்வெள்‌ ளென்புஞ்‌ 
செறிமுடைத்‌ தலைகளு நமக்கே, 
யாவவென்‌ றுடுத்துப்‌ பூண்டு கொண்டிருக்கு 
மதிசயங்‌ கண்டடைந்‌ தேனே. 


ஏனமு மனமு மாயவர்‌ வாய்வாழ்த்‌ 
திடுமொலி யெழுகட லடைக்கும்‌, 
வானவர்‌ கணங்கள்‌ வச்சிரத்‌ தடக்கை வள்ளல்‌ 
வாழ்த்‌ தொலிமுகின்‌ மாற்று, 
மானமா முனிவர்‌ மறைமுழக்‌ கொலியெண்‌ 
மாச்செவி களைச்செவி டாக்கும்‌, 
ஞானநா யகனைப்‌ பழசையிலடியே 
னாவழுத்‌ தொலியெங்குப்‌ புகுமே. 


எங்குநின்‌ னடியார்‌ நின்னிடம்‌ பெற்ற 
தெடுத்துரை யாடிவீற்‌ றிருப்பார்‌, 
செங்கரங்‌ குவிப்பார்‌ கண்கணீர்‌ சொரிவார்‌ 
சிந்திப்பா ரவையெலா முணரேன்‌, 
பொங்கொளி மலையைக்‌ குழைத்தது கேட்டுப்‌ 
புகுந்தன னென்மன மலையுங்‌, 
கொங்குலா மிதழிப்‌ பட்டிலிங்கேசா 
குழைத்தெடுத்‌ தாளுவை யெனவே. 


எனக்குநீ யருளு நல்வர மொன்றஃ 
தியாதெனி னெப்பிறப்‌ புறினுங்‌, 
கனக்குழன்‌ மடவார்‌ மயக்கிடை விழினுங்‌ 
கற்பகா டவிநிழ லிருந்து, 
மனக்கினி தாம்பல்‌ போகமுந்‌ துய்த்து 
வாழினும்‌ வரையிடை யுதித்த, 
வனக்கொடி பாகா பட்டிலிங்‌ கேசா 
மலர்புரை நின்னடிக்‌ கன்பே. 


அடிநினைந்‌ துருகித்‌ தொடுமணற்‌ கேணி 
யதனினுங்‌ கண்களூற்‌ றெடுக்கப்‌, 
படிமிசைப்‌ புரண்டு பதைபதைத்‌ தலறேன்‌ 
பாடிடே னாடிடேன்‌ பணியேன்‌, 
முடிவது மறியேன்‌ மூர்க்கனே னெனையு 
முன்னிநீ யருள்புரி வாயோ, 
பொடியணி மேனிப்‌ புண்ணியா பழசைப்‌ 
புராதனா பூரணப்‌ பொருளே. 


17 


22 


24 


22 


26 


25 


28 


22 


2574 


ரலி 


2576 


கதன்‌ 


2578 


204 


2580 


2581 


2582 


2583 


2584 


பொருளலா வதனைப்‌ பொருளென மதித்துப்‌ 
பொறிவழிப்‌ புலன்செலப்‌ போக்கி, 

மருளிலா மடவார்‌ மயக்கிடை முயங்கிமாண்டதோர்‌ 
செய்கையு மின்றித்‌, 

தெருளிலா தடியேன்‌ றியங்குவதழகோ திருப்பழ 
சையில்விருப்‌ புடையாய்‌, 

இருளுலா மிடற்றா யமரர்நா யகநின்‌ 
னிணையடிக்‌ கறாதவன்‌ பருளே. 


வேறு. 


அன்புகுடி கொண்டுபழுத்‌ தமைந்தமனத்‌ துன்னடியார்‌ 
பின்புசிவ மணங்கமழப்‌ பித்தேறித்‌ திரிகில்லே 
னென்புதசை பொதிகுடிலை யினிவேண்டே னிரங்காயோ 
தென்புனைபாட்‌ டளிச்சோலைத்‌ தேனுபுரி மேயவனே. 


மேயகொடும்‌ பாசமொடு வெம்போத்தை நடத்திவருங்‌ 
காய்சினக்கூற்‌ றென்செயுந்தீக்‌ கடும்பிணிகோ ளென்செயுமால்‌ 
வேயனமென்‌ றிரடோளி மேவுமொரு கூறுடையான்‌ 

தீயகொடி யேனுளமுந்‌ தேனுபுரி யாக்கொளினே. 


கொள்ளையின வண்டிழிந்து கொழுதிமூக்‌ குழவுடைந்து 
கள்ளொழுகு நறுங்கொன்றைக்‌ கண்ணிமுடி மிலைந்தபிரான்‌ 
தெள்ளுபுனற்‌ பெருவேலி திகழ்பட்டீச்‌ சரமுமென 
துள்ளமுநான்‌ மறைமுடியு முறையிடமாக்‌ கொண்டானே. 


ஆனமருங்‌ கொடிவலத்தா னழகமருங்‌ கொடியிடத்தான்‌ 
கூனமரு மதிமுடித்த கோதிலாக்‌ குணக்கொண்ட 
றானமருந்‌ தடஞ்சோலை தழைபழசைப்‌ பதியன்றோ 
வானமரர்‌ தாம்வாழ்வான்‌ வலஞ்செயவந்‌ தடைவதுவே. 


அடையலார்‌ புரம்பொடித்த வண்ணலார்‌ நறுங்கொன்றைத்‌ 
தொடையலா ரென்னுளம்போற்‌ றோன்றவினி துறையுமிட 
மடையெலாந்‌ தவழ்சங்க மணியீன்ற வயற்சாலிப்‌ 
புடையெலா மணங்குலவப்‌ பொலிபட்டீச்‌ சரந்தானே. 


பட்டாரு மிடைமடவாள்‌ பாகாதென்‌ பழசையாய்‌ 
மட்டாருஞ்‌ சடைமுடியாய்‌ வானவர்தம்‌ பெருமானே 
கட்டார்நின்‌ றிருவடிக்கே கசிந்தணியேன்‌ கரங்குவியேன்‌ 
ஒட்டாம லுழல்வேனோ வுடையாய்நின்‌ னடியேனே. 


அடிமுடிபன்‌ னாடேடி யலைந்ததுவு மறிந்திலார்‌ 

முடிவின்மடி வதுங்கருதார்‌ முழுவெலும்பு தலைமாலை 
பொடியணிமே னியினோக்கார்‌ புகழ்ப்‌ பழசைப்‌ பரனொடுவெள்‌ 
கொடியவர்மா லயனையுடன்‌ குறித்தெண்ணி யெய்ப்பாரே. 


எய்த்தேத முறுவேனை யிறப்பினொடுூ பிறப்பேற்று 
பொய்த்தேவர்‌ புன்சமையம்‌ புகுத்தாது புரந்தளித்தான்‌ 
மெய்த்தேவ னுமைபாகன்‌ விரிசெழுந்தா மரைமலருஞ்‌ 
செய்த்தேறன்‌ மடையுடைக்குந்‌ திருப்பழசைப்‌ பதியானே. 


ஆனையுரி போர்த்தபிரா னருட்பழசை நகர்வாணன்‌ 
தேனொழுகு மலர்வாயாற்‌ றீவிடமன்‌ றருந்தானே 

லூனொழுகு நேமிதரித்‌ தோங்குமா லயன்முதலாம்‌ 
வானவர்மங்‌ கையர்கழுத்தின்‌ மங்கலநா ணிற்குமே. 


இருக்காதி மறைமுடிமே லிலங்குதிரு வடிப்பெருமான்‌ 
மருக்காலுந்‌ தடஞ்சோலை மந்திமதி மேற்பாயப்‌ 


18 


30 


31 


2 


33 


34 


35 


36 


37 


38 


39 


2585 


2586 


2587 


2588 


2589 


2590 


2091 


2092 


2593 


2594 


2595 


பெருக்காறு பொன்கொழிக்கும்‌ பெரும்பட்டீச்‌ சரமெனவுட்‌ 
டிருக்காதி யரிறபவென்‌ சிந்தைகுடி கொண்டானே. 


வேறு. 

கொண்டலி னிருண்ட கண்டன்‌ கோமள வல்லி பாகன்‌ 
தண்டலை வேலி சூழுந்‌ தடமதிட்‌ பழசை வாணன்‌ 
புண்டரீ கத்தாள்‌ போற்றிப்‌ பூசித்த பெரும்பே றன்றோ 
வண்டூளர்‌ தண்டுழா யோன்‌ மலரவன்‌ குதுகலிப்பே. 


கலம்பயில்‌ கடனஞ்‌ சுண்ட கண்டனே பழசை வாணா 
நலம்புனை குடங்கை நீரு நறியபச்‌ சிலையு மிட்டோர்க்‌ 
கலம்புபாற்‌ கடலு மென்பூ வணையுநாற்‌ கோட்டூ மாவு 
மிலங்கிட வளிப்பாய்‌ நீசென்‌ றேற்றதென்‌ னியம்புவாயே. 


இயம்புபல்‌ லண்ட மெல்லா மிமைப்பொழு தழித்து மாற்றி 
வயங்கெழ மட்டித்‌ தாடும்‌ வல்லவன்‌ பழசை வாணன்‌ 
சயம்பெறு வான்கூட்‌ டூண்ணுந்‌ தரியல ராண மூன்றுந்‌ 
தயங்கற வழித்தா னென்று சாற்றுதல்‌ சீர்த்தியாமே. 


சீரமர்‌ கஞ்சத்‌ தண்ணல்‌ சிரங்கர நகத்தாற்‌ கொய்தாய்‌ 
தாரம ரடிந கத்தாற்‌ சலந்தர னுடலங்‌ கீண்டாய்‌ 

போரமர்‌ வேளைப்‌ பார்த்தும்‌ புரத்தினை நகைத்துந்‌ தீத்தாய்‌ 
வாரமர்‌ பழசை யாய்கைம்‌ மழுச்சூலஞ்‌ சுமந்த தென்னே. 


என்னிது விடையு நீவிற்‌ றிருந்தருள்‌ பொருப்பும்‌ வெள்ளி 
மன்னிய கலையும்‌ வில்லு மாதங்க மதிண்மூன்‌ றெய்யப்‌ 
பொன்னிற வாளிகொண்ட புராதனா பழசை வாணா 
சென்னியி லிரந்துண்‌ பாய்நன்‌ செய்கைநின்‌ செய்கை தானே. 


செய்தவ முடையீர்‌ நுங்கள்‌ செறிபிறப்‌ பகலக்காண்மின்‌ 
கையில்வெண்‌ டலையொன்‌ நேந்திக்‌ கடியபாம்‌ பரைக்கசைத்துப்‌ 
பொய்யினூற்‌ சரட்டாற்‌ பொல்லம்‌ பொத்துகோ வணமுஞ்சாத்தி 
யையனற்‌ பழசை வாண னாடுவா னெங்கும்‌ போந்தே. 


எங்கணு நிறைந்து நின்றோ னெழினகர்ப்‌ பழசை வாணன்‌ 
றிங்களங்‌ கண்ணி வேய்ந்த சிவபரஞ்‌ சோதி பாத 
பங்கயம்‌ புணையாப்‌ பற்றிப்‌ பவக்கடல்‌ கடக்க வல்லா 
ரிங்கெவ ரேனு மன்னா ரிணையடிக்‌ கடிய னியானே. 


யானுனக்‌ குரைப்ப தொன்றுண்‌ டறிவினெஞ்‌ சினிது கேட்டி 
வேனெடுங்‌ கண்ணி னார்கள்‌ விருப்பறுத்‌ துய்ய வேண்டி 
னூனுடற்‌ குயிரே யாயவ்‌ வுயிர்க்குமோ ருயிராய்‌ நின்ற 
பானலங்‌ குழலி பாகன்‌ பழசையை வணங்கு வாயே. 


வணங்குநுண்‌ ணிடையாள்‌ பாகன்‌ மானிட மேந்தும்‌ வள்ளல்‌ 
குணங்கினந்‌ துணங்கை கொண்டி குதித்திடக்‌ குனிக்கு மையன்‌ 
பணங்கெழு மரவப்‌ பூணன்‌ பட்டிலிங்‌ கேசன்‌ யான்றன்‌ 
மணங்கமழ்‌ மலர்த்தாள்‌ பாடி வழிபட வருளி னானே. 


அருட்பெருங்‌ கடலைத்‌ தேவ ரணிமணி முடியை யின்பத்‌ 
திருக்கிளர்‌ தவத்தோர்‌ நெஞ்சுட்‌ டித்திக்கு மமுதை யென்னை 
யுருக்குமொள்‌ ளொளியை மாட முயர்பழ சையிற்கண்‌ டோர்கள்‌ 
கருக்குழி வீழார்‌ காலன்‌ கண்ணுற வும்ப டாரே. 


வேறு. 
படவர வணிகலம்‌ பலிக்க லந்தலை 
யுடல்பொதி சாந்தநீ றுறையு மூர்வனம்‌ 


19 


40 


41 


42 


43 


44 


45 


46 


47 


48 


49 


50 


2596 


2297 


2598 


2599 


2600 


2601 


2602 


2603 


2604 


2605 


2606 


விடமுண வுடையதண்‌ மேவக்‌ கண்டும்வா 
னடர்சுரர்‌ பழசையாற்‌ கடிமை யாவரே. 


ஆவலித்‌ தழுதுதீ யடூத்த வெண்ணெயை 
யோவருங்‌ கல்லென வுருகித்‌ தேம்பியே 
பாவலர்‌ குழாம்புகழ்‌ பழசை வாணனுக்‌ 

கேவர்தா மிரங்கிடா திருந்த பேர்களே. 


பேரருண்‌ மேனியன்‌ பிறைமு டித்தவன்‌ 
தாரணி கொன்றையன்‌ சரும வாடையன்‌ 
பார்புகழ்‌ பழசையன்‌ பதக னேனையு 
மோரடி யானென வுயக்கொண்‌ டானின்றே. 


இன்றமிழ்‌ மாலைபொன்‌ னிணைய டிக்கியான்‌ 


பொன்றிகழ்‌ கொன்றையிற்‌ புனைந்து சூட்டிடேன்‌ 


பன்றிகண்‌ டறிவரு பழசை வாணன்றா 
ளொன்றிவெம்‌ பவமறுத்‌ துய்யு மாறெனே. 


என்னினி யான்பெறு மிலாப மாவது 
பன்னரும்‌ புகழுடைப்‌ பழசை நாயகன்‌ 
பொன்னடி மலர்தலை பூணப்‌ பெற்றது 
மன்னிய சீர்த்திவாய்‌ வாழ்த்தப்‌ பெற்றதே. 


பெறற்கரும்‌ பேறெலாம்‌ பெறவ ளித்தருள்‌ 
சிறக்குநன்‌ பழசையிற்‌ செழிக்கு மையனை 
யறக்கொடி பாகனை யமரர்‌ நாதனை 
மறக்கொடும்‌ பதகரே மறக்கு நெஞ்சரே. 


நெஞ்சிடைக்‌ கவலையு நீங்கிற்‌ றேதஞ்செய்‌ 
வெஞ்சினக்‌ கூற்றமும்‌ விலகிற்‌ றெம்பிரான்‌ 
பஞ்சடி கூறுடைப்‌ பழசைநாயகன்‌ 
செஞ்சடைப்‌ பிரானடி சேர்ந்த பின்னரே. 


பின்னிய குழன்முடிப்‌ பேதை பாகனார்‌ 
பன்னிய மறையொலிப்‌ பழசை வாணனார்‌ 
பொன்னடி துதித்தபின்‌ பொய்யனேன்‌ மற்றோ 
ரன்னைதன்‌ வயிற்றுதித்‌ தலற லற்றதே. 


அற்றமின்‌ மதிக்கலை யணிந்த வேணியன்‌ 
நறறமிழ்ப்‌ பழசைவாழ்‌ நாய கன்வசை 
சற்றுமில்‌ லவனடி தாழ்ந்த வென்றலை 
மற்றொரு தேவர்க்கும்‌ வணக்கஞ்‌ செய்யுமே. 


செய்யுறு பழசையிற்‌ சிறக்கு நாயகன்‌ 
மெய்யறி வானந்தம்‌ விளங்கு மூர்த்தியா 
மையனை யன்றிமற்‌ றவரை நாயினேன்‌ 
கையுமஞ்‌ சலிக்குமே கண்ணு நோக்குமே. 


வேறு. 

நோக்க மூன்றுடை நோன்மைய னான்மறை 
யாக்கும்‌ வாய னருளும்‌ பழசையான்‌ 
தேக்குந்‌ தேனினுந்‌ தித்திக்குஞ்‌ சீர்புகழ்‌ 
வாக்கு வந்திட மாய்ந்ததென்‌ றுன்பமே. 


துன்ப மேயடர்‌ சோற்றுத்‌ துருத்தியாம்‌ 

புன்பு லாற்புழுக்‌ கூடு பொறுக்கிலே 

னின்ப மேவு மெழிற்பழ சைப்பதிக்‌ 

கன்ப னேயெனை யாட்கொண்‌ டருள்வையே. 


20 


51 


52 


53 


54 


23 


56 


or 


58 


2 


60 


01 


62 


2607 


2608 


2609 


2610 


2611 


2612 


2613 


2614 


2615 


2616 


2617 


வையு லாமயின்‌ மானு நெடுங்கணார்‌ 
மையல்‌ வாரியின்‌ மாழ்கி யழுந்துவேன்‌ 
பைய ராவணி பட்டிலிங்‌ கேசவென்‌ 
னைய வுய்ய வளித்தருள்‌ செய்வையே. 


செய்யி ருக்குந்‌ திருப்பழ சைச்சிவா 

நெய்யி ருக்கு நெறிக்குழல்‌ பாகனே 
பொய்யி ருக்கும்‌ புலைத்தொழி லேற்கருண்‌ 
மெய்யி ருக்குமுன்‌ னன்பருண்‌ மேவவே. 


மேவி ராமன்‌ வணங்கும்‌ விமலனார்‌ 
தேவ தேவர்‌ சிறக்கும்‌ பழசையார்‌ 
தாவின்‌ மெல்லடித்‌ தாமரை வாழுமே 
தீவி னைச்சிறி யேனுட்‌ சிலையினே. 


சில்ல ரிச்சிலம்‌ பாரடிச்‌ சேயிழை 

புல்லும்‌ பாகன்‌ புரக்கும்‌ பழசையான்‌ 
எல்லை யில்வினை யாவு மடியனேற்‌ 
கொல்லை நீக்கின னோரில்‌ வியப்பிதே. 


இதையந்‌ தீமெழு கென்ன வுருகுவார்‌ 
புதைகொள்‌ கண்ணியர்க்‌ குப்பொற்‌ பழசையிற்‌ 
சிதைவி லான்றனைத்‌ தேர்கிலர்‌ காலனா 
ருதைய மெய்தினெங்‌ கோடி யொளிப்பரே. 


ஓடு வீருழல்‌ வீரைம்‌ பொறிக்கிரை 

தேடூ வீர்கிடை யாமற்‌ றிகைத்துப்பின்‌ 
வாடூ வீரிங்கு வம்மின்‌ பழசையைக்‌ 

கூடு வீரெங்கள்‌ கூத்தனை வாழ்த்தவே. 


கூத்த யர்ந்து குழைந்து கசிந்துநின்‌ 
றேத்தும்‌ பட்டிலிங்‌ கேசனை நேசனைத்‌ 
தோத்தி ரஞ்செய்ம்மின்‌ றொல்லை வினையறக்‌ 
காத்த ளிப்பன்‌ கருணை வடிவனே. 


வடியுண்‌ கண்ணியோர்‌ கூறன்‌ மழுவலான்‌ 
பொடிகொண்‌ மேனியன்‌ பூம்பழ சைப்பிரா 
னெடிய பாத நினைப்பவர்‌ யாங்கணு 
முடிவி லின்பத்து மூழ்கி யிருப்பரே. 


வேறு. 
இருவி னைக்கிட மாயவிப்‌ புழுக்குடி லினிதென்‌ 
றொருவி டாதெடூத்‌ துழலவே னியமனா ருடன்று 


துருவி நாளையென்‌ முன்வரி லென்செய்வேன்‌ சுருதி 


மருவி யேத்துநற்‌ பழசையம்‌ பதியுறை மணியே. 


மணியை மாதவர்‌ முத்தியைப்‌ பழசைநன்‌ மருந்தைப்‌ 


பணியை நேரல்குன்‌ மாதரார்‌ மையலிற்‌ படுவார்‌ 


பிணியை மெய்யடி யார்நிதிச்‌ சேமத்தைப்‌ பெட்பி 
னணியை யாசையை மாற்றியா னடைவதெந்‌ நாளே. 


நாளெ லாம்வறி தாய்ச்செல வஞ்சரை நட்டு 


வாளெ லாமணி கண்ணியர்க்‌ குருகிமா ழாந்தேன்‌ 


றோளெ லாமர வணிந்தவா பழசைவாழ்‌ தூயா 


ஆளெ லாம்வல்ல வுனக்கெனைப்‌ புரப்பது மரிதே. 


21 


63 


64 


65 


66 


67 


68 


69 


70 


71 


72 


13 


2618 


2619 


2620 


2621 


2622 


2623 


2624 


2625 


2626 


2627 


அரிமு ரட்கருங்‌ கேழலா கியுமுல களித்தோன்‌ 
வரிசி றைப்பெரு வாரன மாய்முன மேவித்‌ 

தெரிவ தற்கரி தாகிய பழசையான்‌ றிருத்தாள்‌ 
பரிவு பெற்றவோர்‌ பற்றிலார்க்‌ கெளிதகப்‌ படூமே. 


படரு மண்புன லனல்வளி விண்ணெனப்‌ பட்டங்‌ 
கடரு மவ்வைந்தி னோடிய மானனிந்‌ தருக்கன்‌ 
றொடரு மெட்டூரு வாகிய பழசையான்‌ றோற்று 
மிடரும்‌ வீணுமென்‌ றனக்கிலை யாக்குவ னினியே. 


இனிய வாசக மிதுபறி தலையிக லருகர்‌ 


முனித ரும்புத்தர்‌ சூனிய வாதியர்‌ முதலீர்‌ 
புனித மாமறைப்‌ பழசைவாழ்‌ பூரண னவனே 


நனிசெய்‌ முத்தொழிற்‌ றலைவன்யா வருக்கு நாயகனே. 


நாயி னேனுக்கு மின்னருள்‌ சுரந்தவ னலஞ்சேர்‌ 
தூய மாதவர்‌ சூழ்பழசைப்பதித்‌ தோன்றல்‌ 

பாயும்‌ வெண்கதி ரொண்மணிப்‌ பந்தரொண்‌ காழி 
மேய பிள்ளையார்க்‌ கருளினா னென்பதும்‌ வியப்பே. 


ஏத மாறுந்தென்‌ கூடலிற்‌ பழசைவா ழிறைவா 

ஓது நாவொரு பாணற்கா விறகெடூத்‌ துழன்றாய்‌ 
வாத வூரெம தடிகட்கா மண்சுமந்‌ துடலிற்‌ 

போத வோரடி பொறுத்தது போதுமோ வுனக்கே. 


உன்னு வோர்க்கருள்‌ சுரக்குநற்‌ பழசையுத்‌ தமனே 
பன்னு மப்பர்தம்‌ வயிற்றிடை நஞ்சினைப்‌ பதித்தாய்‌ 
மன்னு காழியர்க்‌ கமுதுவைத்‌ தாயிது வஞ்ச 

மன்ன தாலன்றோ நினக்குமூ ணஞ்சமா கியதே. 


ஆக மாதுற வருளிய பழசையம்‌ மானே 

யேகி நாவலா ரார்மணந்‌ தவிர்த்ததென்‌ னினிநீ 
போக தூதென வவர்சொலு முனம்புரி குழல்பால்‌ 
வேக மாகவே நடந்ததென்‌ னிதுவிளம்‌ புவையே. 


வேறு. 

விளம்புவதொன்‌ றுளதுனக்கு மடநெஞ்சே 
கேட்டியருள்‌ வேட்டுநின்று, 

வளம்புகுநன்‌ மணச்சோலை வளர்பழசைப்‌ 
பெருமானை வானோ ருய்யத்‌, 

தளம்புதிரைக்‌ கடனஞ்ச முண்டவனைக்‌ 
கண்டுகரந்‌ தலைமேற்‌ கூப்பிக்‌, 

களம்புனையா தாடிடூவை பாடிடுவை 
யவன்றிருத்தாள்‌ காணுமாறே. 


காணியிது வெனமண்ணைக்‌ கருதியரைக்‌ 
காணியருள்‌ வேறுங்‌ காணா, 
தூணியைபொன்‌ மனைமாத ரெனவுழல்வீ 
ருய்யுமா றுரைப்பக்‌ கேண்மின்‌, 
சேணியைகற்‌ பகந்தாழுஞ்‌ செழுஞ்சோலைத்‌ 
திருப்பழசைத்‌ தேவதேவன்‌, 
வேணியிலொண்‌ புனறரித்தான்‌ றாள டைமி 
னுங்கள்வினை வீயத்‌ தானே. 


வீயாத பெருவாழ்விங்‌ கடிமைநா 
யேற்கிதனின்‌ மேலுமுண்டோ, 

வேயார்மென்‌ றடந்தோளி யொருபாகன்‌ 
றிருப்பழசைமேவு மையன்‌, 


20422 


74 


லி 


76 


ர 


78 


19 


60 


61 


62 


2626 


2629 


2630 


2631 


2632 


2633 


தீயார்தம்‌ புன்சமையத்‌ தீநெறியிற்‌ 
செலுத்தாது தேவர்‌ வாய்வாழ்த்‌, 

தோயாத தன்னடிக்கே யெனைப்புகுவித்‌ 
தாண்டதையிங்‌ குணருங்‌ காலே. 


காலனார்‌ விழச்சினந்த கழற்காலா 
பழசைநகர்க்‌ கடவுள்‌ கேட்டீ, 
கோலவா எரக்கன்முடி நெரித்துமண்டோ 
தரிக்கின்பங்கொடுத்தாய்‌ நட்புச்‌, 
சாலவியற்‌ பகைபாற்சென்‌ றென்னேற்றாய்‌ 
பொன்னனையா டனக்கென்‌ செய்தா, 
யேலவிவை கண்டலவோ வம்‌ மையுடற்‌ 
பாதிகொண்டா ளென்செய்‌ வாளே. 


செய்யேந்துந்‌ திருப்பழசை யெம்பிரா 
னுடையின்றிச்‌ சென்னியோடு, 
கையேந்தி யரவசைத்துச்‌ சண்ணித்த 
நீறுகவின்‌ புதைப்பக்காள, 
மையேந்து மிடற்றொடுசென்‌ றிடூபலியேற்‌ 
றான்‌ கண்ட மாயோன்‌ மாழ்கிப்‌, 
பையேந்து மரவல்கு லாவானேற்‌ 
பெண்‌ கள்மயல்‌ பட்டிடாரே. 


பட்டாரு மிடையாளைப்‌ பாகத்து 
வையாயேற்‌ பழசை வாணா, 
கட்டாருங்‌ குழலார்நீ பலியேற்ற 
ஞான்று மனங்‌ கலங்கிச்‌ சோர்ந்தார்‌, 
முட்டாத மால்கொண்டா னெடுமாலா 
,தலினழகு முழுதுங்‌ கண்ணும்‌, 
றெட்டாமன மலர்மாதர்‌ முதலரம்பை 
மாதரெல்லா மிகல்செய்‌ வாரே. 


செய்யிருக்குங்‌ கழைகுழைக்கு மைங்கணைக்கா 
ளையை விழியாற்‌ சினந்து சுட்ட, 
ரையிருக்குஞ்‌ சடைதரித்தீர்‌ விற்கருஞ்செங்‌ 
கற்றோய்த்த வாடை கொண்டர்‌, 
மையிருக்கு மணிமிடற்றீர்‌ துறவி 
யர்சூழ்‌ பழசைநகர்‌ வாழ்வீர்‌ நீவிர்‌, 
பொய்யிருக்கு மருங்குலாண்‌ முலைச்சுவடூ 
கொண்டதென்னை புகலு வீரே. 


வீரமழு வலந்தரித்த பழசைநகர்ப்‌ 
பெருமானே வெய்யோர்‌ மேவு, 
மாரலொரு மூன்றுமெரித்‌ தம்மூவர்‌ 
நிரயம்‌ வீழ்ந்‌ தாழா தாண்டாய்‌, 
சோருமறி வுடைநாயே னின்றிருத்தா 
ளன்றியொரு துணையுங்‌ காணேன்‌, 
சீரருடந்‌ தாண்டிடினுய்ந்‌ திடுவேன்‌ 
கை விடில்வாடித்‌ தியங்கு வேனே. 


வேனில்வேள்‌ கணைகிழிக்கப்‌ பொறிவழிச்சென்‌ 
மனமலைப்ப வெம்பி வாடிப்‌, 

பானலார்‌ கண்ணியர்வாய்ப்‌ பட்டுழலு 
வேற்‌ குமருள்‌ பாலிப்‌ பாயோ, 

கானவார்‌ பசுங்கதலி கமுகுநிறை படப்பையிற்‌ 
போய்க்‌ கழுநீர்‌ பாயுந்‌, 

தேனவாம்‌ பொழிற்பழசைச்‌ சிவபுரத்‌ 
தில்‌ வீற்றிருக்குஞ்‌ செம்பொற்‌ குன்றே. 


2D 


83 


64 


65 


86 


87 


66 


69 


2634 


2032 


2636 


2637 


2638 


2639 


2640 


2641 


2642 


2643 


குன்றனைய முலைமடவாள்‌ கூறானை 
நீறானைக்‌ கொன்றை வேய்ந்த, 

பொன்றிகழ்செஞ்‌ சடையானை விடையானைக்‌ 
கருமிடற்றுப்‌ புனிதன்‌ றன்னை, 

வன்றறுகட்‌ கூற்றொடுங்கச்‌ சினந்தானை 
மானேந்து மலர்க்கை யானை, 

கன்றுகுணி லாக்கொண்டோன்‌ காணானைப்‌ 
பழசைநகர்க்‌ கண்டே னியானே. 


வேறு. 

கண்ட பேர்க்குடன்‌ காணு மற்புதம்‌ 
பண்ட மாடமார்‌ பழசை வாணனார்‌ 

வண்டூ லாங்குழல்‌ வல்லி பாகனார்‌ 
தொண்ட னேற்கருள்‌ சுரந்த வாற்றையே. 


ஆற்ற வஞ்சினே னளவி னாளெலாம்‌ 
போற்றி வைத்தவிப்‌ புழுக்கு டம்பையைக்‌ 
கூற்ற நாடுமுன்‌ கூவிக்‌ கொள்ளுவாய்‌ 
பாற்ற டங்கள்சூழ்‌ பழசை வள்ளலே. 


வள்ள லேயினி மற்றொர்‌ பற்றிலேன்‌ 
றள்ளு வாயெனிற்‌ றளர்வ தன்றிப்பின்‌ 
கொள்ளு வாரிலை கூவிக்‌ கொள்ளுவாய்‌ 
பள்ள வாவிசேர்‌ பழசை யப்பனே. 


அப்பு லாஞ்சடைப்‌ பழசை யையனே 
துப்பு லாமிதழ்த்‌ தோகை பாகனே 
கப்பு லாவுடல்‌ கழிய நின்னருள்‌ 
வெப்பு லாமனத்‌ தேற்கு வேண்டுமே. 


வேண்டு நந்திநீ விலகெ னச்சொனாய்‌ 
பூண்ட வன்புடைப்‌ புகலி வள்ளற்கா 
மூண்ட வென்வினை விலக முன்னினு 
மீண்டுய்‌ வேனருள்‌ பழசை யெந்தையே. 


எந்தை யெம்பிரா னெங்கு முள்ளவன்‌ 
நந்த லில்சுக நல்க வேண்டினூல்‌ 
வந்த நாவலீர்‌ வம்மி னிங்ஙனம்‌ 

பந்த நான்மறைப்‌ பழசை பாடுமே. 


பாட வேண்டுநின்‌ பழசை யம்பதி 

கூட வேண்டுநின்‌ கூட்டத்‌ தார்களைத்‌ 
தேட வேண்டுநின்‌ செம்பொற்‌ சீரடி 
வீட வேண்டுமென்‌ வினைகள்‌ யாவுமே. 


வினையி லாதவன்‌ விடையொன்‌ றுள்ளவன்‌ 
புனைந றுங்குழற்‌ பூவை பங்குளான்‌ 
றனைய டைந்தனன்‌ பழசை யந்தலத்‌ 
தினைவு தீர்ந்தன னின்ப மெய்தியே. 


எய்யு மாரனை யெரித்த வீரனார்‌ 
பைய ராவணிப்‌ பட்டி லிங்கர்தஞ்‌ 
செய்ய தாண்மலர்‌ சிரத்‌ திருத்தியே 
யுய்ய வேண்டுவ ரொருங்கு வம்மினே. 


24 


90 


91 


92 


93 


94 


95 


96 


97 


98 


20 


2644  வம்மி னெந்தைவாழ்‌ பழசை வந்துநீர்‌ 
கைம்ம லாகொடு காலிற்‌ சூட்டிநின்‌ 
றெம்மை யாளென வெளிமை யின்மைவெம்‌ 
பொய்ம்மை தீர்ப்பனம்‌ பூவை பாகனே. 


திருப்பழசைப்பதிற்றுப்பத்தந்தாதி முற்றிற்று. 


2 


100 


26 


திருவாவடுதுறை ஆதீனத்து மஹாவித்வான்‌ 
திரிசிரபுரம்‌ ஸ்ர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களின்‌ 
"பிரபந்தத்திரட்டு" - பகுதி 22 (2645 - 2669) 
பூவாளூர்ப்பதிற்றுப்பத்தந்தாதி 


பூவாளூர்ப்‌ பதிற்றுப்பத்தந்தாதி (*) 
* இந்நூல்‌ பூர்த்தியாகக்‌ கிடைக்கவில்லை 


சிவமயம்‌ 


திருச்சிற்றம்பலம்‌. 
சமயாசாரியர்‌ துதி 
விருத்தம்‌ 


2645 


2647 


2648 


2649 


2650 


2651 


நிறைவளருந்‌ தவஞானப்‌ புகலிவருஞ்‌ சிவஞான நிமலக்‌ கன்றைத்‌, 

துறைவளருங்‌ கருங்கடற்கல்‌ லொடுமிதந்த தமிழ்க்கடலைத்‌ தூய சைவ, 
முறைவளரும்‌ புக்கொளியூர்‌ முதலைவாய்ப்‌ பிள்ளைதரு முதலைத்‌ தெய்வ, 
மறைவளரும்‌ பரிமிசையெம்‌ மிறைவரச்செயிறையையன்பின்‌ வணங்கு வாமால்‌. 1 


திருவார்பொற்‌ பூவாளூர்ப்‌ பங்குனிமா நதிக்கரையின்றெனாறு வைப்பிற்‌, 
றருவார்கூ விளவனத்துக்‌ குங்குமசுந்‌ தரியொருபாற்‌ றயங்க வைகுங்‌, 


குருவாருஞ்‌ சடைமோலித்‌ திருமூல நாதர்பதங்‌ குறித்து வாழ்த்திற, 
கருவார்வெம்‌ பவக்கடனீந்‌ திடலாகுமிவ்வுரைமெய்‌ காண்பாய்‌ நெஞ்சே 1 


நெஞ்சமே பொறிவழிச்சென்‌ றலையாதோர்‌ கணப்போது துத்‌ 
வஞ்சமே யழுக்காறே வரும்பொய்யே முதலனைத்து மறத்தி மே 

கஞ்சமேய்ந்‌ தடர்சூத நிழலுறங்கும்‌ பூவாளூர்க்‌ கடவுள்‌ பாதந்‌, 

தஞ்சமே யெனச்சென்று பற்றுதிபற றறுத்தியிது தக்க தாமே. 2 


ஆமாறு மனங்கசிந்து நீறணிந்து கண்மணிபூண்‌ டஞ்சுமெண்ணிக்‌, 

காமாரி தனைச்சிறந்த கெளமாரி நாயகனைக்‌ காம ரூர்வாழ்‌, 

தேமாரி பொழிகொன்றைச்‌ சடைமோலிப்‌ பெருமானைச்‌ சென்று 

தாழார்‌, மாமாயக்‌ கடலுழல்வர்‌ போமாறென்‌ னெனவென்னுண்‌ மதிக்கு மாலோ. 3 


ஆலும்விட மமுதாக்குங்‌ காமர்பதித்‌ திருமூல வமலனார்க்குச்‌, 

சாலுமணிக்‌ குழையொருபாற்‌ றோடொருபான முத்தொரு பாற சாப்ப மோர்பா, 
லேலுநற்குங்‌ கும்மொருபா னிறொருபாற பட்டொருபா லியைதோ லோர்பா, 
லோலிடுபொற்‌ சிலம்பொருபாற்‌ கழலொருபாற்‌ பன்னாளு மொளிரு மன்றே. 4 


அன்றினார்‌ புரமெரித்த வம்மானே செம்மேனி யமலத்தேவே, 

மன்றுளா டொருமணியே மாவாளும்‌ பூவாளூர்‌ வயங்குஞ்சோதி, 

வன்றிமா மலத்தழுந்து, மாறேபோன மடவார்த மயற்சேற்‌ றாழ்ந்தேற்‌, 

கொன்றுமா வினைமதற்காய்‌ நின்னுதற்கட்‌ கிலக்காக வுறு நா ளென்றே. 


என்றுநெடு மாலயனுக்‌ கரியபிரா னென்றுமன்பி லிருணெஞ்‌ சத்தார்க்‌, 
கென்றும்வெளிப்‌ படானென்று மனவாக்கிற்‌ கெட்டாதா னென்று மோலிட்‌, 
டென்றுமறை விரித்துரைப்பக்‌ கேட்டிருந்தும்‌ பேதைமையோ யாதோ வெள்னெஞ்‌, 
சென்றுமொரு பூவாளூர்ப்‌ பெருமானைப்‌ பேசவிருப்‌ பெய்து மன்றே. 


2652 


2653 


2654 


2655 


2656 


2657 


2658 


2659 


2660 


2661 


2662 


2663 


27 


அன்றுவட வானிழற்கீ ழமர்ந்தறவோர்க்‌ கறமுதனான்‌ கருளு மண்ணல்‌, 
கொன்றைநெடுஞ்‌ சடைமோலித்‌ தேவாநற்‌ பூவாளூர்க்‌ கோவா முத்தே, 
கன்றுகொடு விளவெறிந்தோன்‌ காணருஞ்செஞ்‌ சிலம்பணிபூங்‌ கமலத்‌ தாளென்‌, 
புன்றலையி லுறப்பதித்துப்‌ புரிந்தடிமை கொள்ளுவதெப்‌ போது தானே. 7 


போதாருந்‌ தடஞ்சோலை மயிலாலக்‌ குயில்கூவும்‌ பூவாளூர்வாழ்‌, 

காதார்வண்‌ குழையு?டையாய்‌ கட்டங்கா காபாலீ காலகாலா, 

வோதாயோ நின்னுண்மை பொன்செய்கொழுக்‌ கொடுூவரகுக்‌ குழாநின்‌ நேனின்‌, 
பாதார விந்தமலர்‌ பற்றிவிடா விருவினையும்‌ பாற்று மாறே. 8 


பாறாடும்‌ வெஞ்சூலப்‌ படையானை யெவ்வுலகும்‌ படைத்திட்‌ டானை, 

யேறாடுங்‌ கொடியானைப்‌ பெருமானைச்‌ சிறுமானை யேந்தினானைச்‌, 

சேறாடுந்‌ தண்கழனிப்‌ பூவாளு ௬டையானைச்‌ சிறப்பிற்‌ பாடார்‌, 

மாறாடும்‌ பசுக்கடமைப்‌ பாடுவார்‌ பல்லோர்தம்‌ மயக்கி னாலே. 9 


மயலாருந்‌ திரைக்கடலுட்‌ பட்டலையு மாறேபோல்‌ வாரார்‌ கொங்கைக்‌, 
கயலாருங்‌ கண்ணியர்மாற்‌ கடலிடைப்பட்டிடாதுகடைக்‌ கணித்தல்வேண்டும்‌, 
வயலாருஞ்‌ செங்கமலத்‌ தேனோடி மடையுடைக்கும்‌ வண்பூவாளூர்ப்‌, 

பயலாரு மாதுடையாய்‌ வண்சங்கக்‌ காதுடையாய்‌ பாவியேற்கே 10 


வேறு பாவிய கரும மின்றியே பசுவும்‌ பதியும்பா சமுமென வுரைக்கு, 

நாவினான்‌ மதமே கொண்டுழலாம னாயினேற்‌ கென்றருள்‌ புரிவாய்‌, 

காவியங்‌ கண்ணி கூறுடைக்‌ கனியே காமர்பூம்‌ பதியுறை முதலே, 

தீவிழிப்‌ பகுவாய்க்‌ கூற்றுயிர்‌ குடித்த சேவடிச்‌ சிவபரஞ்‌ சுடரே. 11 


சிவபரஞ்‌ சுடரே யுள்ளகந்‌ தெவிட்டாத்‌ தெள்ளமு தேசுவைக்‌ கனியே, 

யவனவ ளதுவென்‌ றுரைத்திடும்‌ புவன மாகியு மதற்குவே றானாய்‌, 

நவவடி வுடையாய்‌ காமாபூம்‌ பதியாய்‌ நாயினுங்‌ கடைப்‌ படுவேற்குத்‌, 

தவலரு மூல மலச்செருக்‌ கொழிந்து சத்தினி பாத மென்‌ றுறுமே. 12 


உறுவர்க டூதிக்குங்‌ கூவிள வனத்தா யுணர்வுடை யோர்க்‌ கெளிதானாய்‌, 

சிறுபுழுப்‌ பொதிந்த புன்புலா லுடைய தேகமே நானெனக்‌ கருதி, 

வருமிரு வகைச்சார்‌ புடங்குறக்‌ கொண்டு வருமவத்‌ தைகடொறுஞ்‌ சென்று, 
பெறுவதொன்றின்றி யுலையுநா யேனின்‌ பிறங்கருள்‌ பெறுவதெந்‌ நாளே. 13 


நாளெலா மோடிக்‌ கற்பசுக்‌ கறந்து நல்லவர்‌ நகைக்குமா திரிந்தேன்‌, 

மீளவு முழல்வேன்‌ வல்வினை ஞான மெல்வினை ஞானமுமில்லேன்‌, 

பாளைவாய்க்‌ கமுகின்‌ பசுங்கழுத்‌ தொடியப்‌ பருவரால்‌ குதிகொளுங்‌ கழனி, 
வாளுலாம்‌ பொழில்சூழ்‌ காமர்பூம்‌ பதிவாழ்‌ மாணிக்க மேயெனக்‌ கருளே. 14 


அருளெனப்‌ படுவ தெவைக்குமே லென்ன வறிகிலே னருளலர்‌ வெவையும்‌, 
பொருளென மதித்தேன்‌ புலையரும்‌ விரும்பாப்‌ புன்புலாற்‌ சுமைவெறுப்‌ பில்லேன்‌, 
கருள்படூ மனத்துக்‌ கடையனேற்‌ குனது கருணைவந்‌ துவுவ தென்றோ, 

மருளற முனிவர்க்‌ கருளிய காமர்‌ வளம்பதி விளங்குமொண்‌ பொருளே. 15 


பொருந்துசன்‌ மார்க்க நெடுஞ்சக மார்க்கம்‌ புத்திர மார்க்கமு மில்லேன்‌, 
றிருந்திய தாத மார்க்கமு மில்லேன்‌ றீவினை மார்க்கமே யுடையேன்‌, 

கருந்தலைப்‌ பூவை மூவர்பாட்‌ டெடுப்பக்‌ காமருகிள்ளைகேட்‌ டூவக்கும்‌, 
பெருந்தடம்‌ பொழில்சூழ்‌ காமர்பூம்‌ பதிவாழ்பிஞ்ஞகா பேரருள்‌ புரியே. 16 


வேறு ஏலக்‌ குழலியோர்‌ பாகம்‌ போற்றி யெனக்கு வெளிப்படூம்பாதம்‌ போற்றி, 
மாலைப்‌ பிறைமுடி வேணி போற்றி மான்மழுவைத்த கரங்கள்‌ போற்றி, 

காலைக்‌ கதிர்த்திரு மேனி போறறி காமனைக்‌ காய்ந்தகண்‌ போற்றி யென்றே, 
யோலிட்டருமறை தேடூம்பூவாளூரரை யான்சொல்லி யுய்வ தென்றே. 18) 


இன்றமிழ்‌ ஞானசம்‌ பந்தர்‌ பாலு மெய்திய நாவுக்‌ கரசர்‌ பாலுந்‌, 
தென்றமிழ்‌ நாவலூர்ச்‌ செல்வர்‌ பாலுஞ்‌ சிற்றன்பு சிந்தையிற்‌ செய்து மில்லேன்‌, 


2664 


2665 


2666 


2667 


2668 


2669 


28 


குன்றம்வில்‌ லாக்கொண்ட புண்ணியனே கோதறு காமர்‌ பதிக்கண்‌ வாழ்‌?வே, 
மன்றுணின்‌ றாடிய வல்ல? சோதி மாறிலன்‌ புள்ளத்‌ துறுதல்‌ ? செய்யே. 18 


வேறு உணர்வினுக்‌ குணர்வாம்‌ பூவா ளூரமர்‌ தம்பிரானார்‌ 

மணமலி முடியினீரு மரகத புல்லுங்‌ கொள்வான்‌ 

குணமலி கரத்து நவ்வி குறித்தெட்டி யெட்டி வீழும்‌ 

பணவரப்‌ பள்ளி யான்‌ சேய்‌ பட்டபா டறிந்திலாதே. 19 


என்னென வுரைக்கேனையா வேழையேன்‌ புன்சொ னிற்கு 

நன்னய முறையோ நல்லோர்‌ நாடூவா சகமோ வன்பு 

துன்னிய வேடர்‌ கோமான்‌ சொற்றிடு முகம னோமற்‌ 

றுன்னிடின்‌ வில்வக்‌ கானத்‌ துறைதிரு மூலத்தேவே. 20 


தேவர்கள்‌ சிகைபூ ணூல்போற்‌ செய்யமார்‌ பிலங்குந்‌ தோற்றந்‌ 

தாவில்செஞ்‌ சடைக்கா டூற்ற தறுகண்வா ளரவு கக்கப்‌ 

பாவுகார்‌ விடமோர்‌ பாங்கர்ப்‌ பாய்ந்‌?தொளி வீரல்‌ போலு 

மோவில்பல்‌ லறஞ்சூழ்‌ பூவா ளூரமர்‌ கடவு ளார்க்கே. 21 


வேறு காலைக்‌ கதிராய்ச்‌ சில்லுயிர்க்குக்‌ களைவெண்‌ மதியாய்ச்‌ சில்லுயிர்க்கு, 
மாலை யிருளாய்ச்‌ சில்லுயிர்க்கு வைகும்‌ பொருணீயென்றறியேன்‌, 

சோலைக்‌ குயில்கூ வொலியெடுக்குந்‌ தொலையா வளமைப்‌ பூவாளூர்‌, 

வேலைக்‌ கருநஞ்‌ சுறைகண்டா விமலா னந்த மெய்ப்‌ பொருளே. 22 


காட்டிற்‌ பயிலும்‌ பசுங்கிளியைக்‌ கருதி வளர்த்தோர்‌ பூசையிடங்‌, 

கூட்டிக்‌ கொடுப்பார்‌ களுமுண்டே? கோவே யாவா கேவலத்தி, 

னீட்டித்‌ திருந்த வெனைச்சகள நிலையிற்‌ படுத்து வளர்த்தெமன்பாற்‌, 

காட்டிக்‌ கொடேலுன்‌ னடைக்கலம்யான்‌ காமர்‌ பதிவாழ்‌ கண்ணுதலே. 23 


மயங்கிப்‌ பிறவிக்‌ கடல்வீழ்ந்து வலிய வினையாந்‌ திரையலைப்ப, 

வுயங்கிக்‌ காமச்‌ சுழலகப்பட்‌ டூய்யும்‌ வகைசற்‌ றறியாதே, 

தியங்கிக்‌ கிடங்கு நாயேற்குன்‌ செம்பொற்‌ பாதப்‌ புணைதாராய்‌, 

வயங்கிப்புரிசை யடுத்தோங்கி வளர்கல யாண புரத்தரசே. 24 


* இந்நூல்‌ பூர்த்தியாகக்‌ கிடைக்கவில்லை 


த 


திருவாவடுதுறை ஆதீனத்து மஹாவித்வான்‌ 
திரிசிரபுரம்‌ ஸர்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களின்‌ 
"பிரபந்தத்திரட்டு" - பகுதி 23 (2670 - 2770) 
மதுரைத்‌ திருஞானசம்பந்தசுவாமிகள்‌ பதிற்றுப்பத்தந்தாதி. 


உ 
கணபதிதுணை. 


* விநாயகர்துதி. * 


2670 ஒத வினிய தமிழ்க்கூட லோங்கு ஞான சம்பந்தர்‌ 
பாத யுகமே லொருபதிற்றுப்‌ பத்தந்‌ தாதித்‌ தொடைசாத்தப்‌ 
போத மலர்நா ரினிதுதவும்‌ பொல்லா வினையிற்‌ புக்குழலு 
மாத ரகஞ்சா ராவொருகோட்‌ டாம்ப லடித்தா மரைமலரே. 1 


2671 சீர்பூத்த திருமுகமுந்தேவிமுலைப்‌ 

பால்பூத்த செய்ய வாயு, 

மேர்பூத்த வருள்பொழியு மிருவிழியும்‌ 
பொற்றாள மேந்து கையும்‌, 

பேர்பூத்த தமிழ்க்கூடற்‌ றிருஞான 
சம்பந்தப்‌ பெருமான்‌ செம்பொற்‌, 

றார்பூத்த சிறுதண்டைத்‌ தாளுமுளத்‌ 
துள்ளிவினை தள்ளி வாழ்வாம்‌. | 


2672 வாழிநெடு வழுதிபுறக்‌ கூனிமிர்த்த 

நினக்கரிதோ மாறாச்‌ சன்ம, 

வாழியுழல்‌ வேனகக்கூ னிமிர்ப்பதுதென்‌ 
கூடலம ரமல வாழ்வே, 

வீழியித முமையளித்த வள்ளநிறை 
பரஞான வெள்ளமுண்டாய்‌, 

காழிவளர்‌ மாமணியே கவுணியர்தங்‌ 
கற்பகமே கலைவ லோயெ. 2 


2673 கலைபுகழா யிரமுகத்தெய்‌ வதமந்தா கினியுடைய 

கடவுண்‌ மற்றை, 

யலைபுனலாட்‌ டவுமகிழு மதுபோற்றென்‌ 
கூடலகத்‌ தன்பர்‌ வாழ்வே, 

விலையில்கவு ணியமணியே வேதாதி 
முழுதுடையவிமல நீயோ, 

தலையடையாச்‌ சிறியேன்செய்‌ புன்றுதிக்கு 
மகிழ்கூர்த றக்க தாமே. 3 


2674 தக்கபடி யன்றியிரும்‌ படியிடந்து 

வரையருட்டிச்‌ சலதி மோது, 

மிக்கபுனற்‌ பேர்யாற்றிற்‌ பல்லோருங்‌ 
கரையேறி விளங்கச்செய்தாய்‌, 

தொக்கசுவைத்‌ தமிழ்க்கூடற்‌ கவுணியக்கன்‌ 
றேயொருவேன்‌ றொடர்ந்து நாளும்‌, 

புக்கபவப்‌ பேர்யாறுங்‌ கரையேறச்‌ 
செயினினக்குப்‌ புகழன்‌ றாமோ. 4 


2675 


2676 


2677 


2678 


2019 


2680 


2681 


புகழ்பரவு தமிழ்மதுரைப்‌ புகலிகா 
வலசலசப்‌ பூந்தார்மார்ப, 

நிகழ்கருணைக்‌ குரவமறை நிறைசெல்வ 
பரஞான நேய வாய, 

வகழ்வினைய ருளத்தமரு மமரசிறு 
சிலம்பொலிக்கு மம்பொற்‌ றாள, 

திகழ்வினையி லமணரென வடியன்மல 
நினக்கெதிராய்ச்‌ சிதைவ தென்றோ. 


என்றுநிகர்‌ மணிமாடக்‌ கூடலிட 
மோவிணையி லெண்டோ எம்மா, 
னன்றுதிரு வரத்துறையி லளித்தமணிச்‌ 
சிவிகைகொலோ வருநோன்‌ புற்று, 
நன்றுமிகு சிவபாத விருதயர்தந்‌ 
திருத்தோளோ நாயேனுள்ள, 
மொன்றுதலி னீயுறைய மழவிளங்கன்‌ 
றேமணியே யுவட்டாத்‌ தேனே. 


தேனார்க்கு மலர்த்தடத்து மோட்டெருமை 
பாயவெர்‌ இச்சினந்த வாளை, 

கானார்க்குங்‌ கற்பகத்தின்‌ கழுத்தொடிய 
மீப்பாயுங்‌ கணிசூழ்‌ கூடல்‌, 

வானார்க்கும்‌ பெரும்புகழாய்‌ வண்புகலிப்‌ 
பெருந்தகையே மறையோர்‌ பேறே, 


யானார்க்குங்‌ குடியல்ல னினக்கடி யேனுய்யுநெறி 


யருள்க வின்றே. 


அருண்மிகுபொற்‌ றில்லைமூ வாயிரருங்‌ 
கணநாத ராக வாங்கே, 

தெருண்மிகுநன்‌ னீலகண்டப்‌ பாணருக்குக்‌ 
காட்டியநீ தேமாஞ்சோலை, 

பொருண்மிகுவிண்‌ ணுலகளக்கும்‌ 
புகழ்க்கூடற்‌ சம்பந்தாபுலவரேறே, 


வெருண்மிகுநா யேன்காண வொருநினைக்காட்‌ 


டாதிருக்கும்‌ விதமற்‌ றென்னே. 


என்னையிவன்‌ றனையடிமை கொள்கென்பா 
னடியார்தாமில்லை யோவென்‌, 

றன்னையனை யாய்கூடற்‌ சம்பந்தா 
நீநினையே லலகிலாச்‌ செம்‌, 

பொன்னையுடை யாருளதன்‌ வரவைவெறுத்‌ 
தாருமெவர்‌ புத்த ரானோர்‌, 

முன்னையடி யாராகக்‌ கொண்டவனு நீயன்றி 
மொழியின்‌ யாரே. 


மொழியுமறை யாயிரமு மெண்ணிறந்த 
மறையோர்க்கு மொழிந்தா சங்கை, 

யொழிதரவைந்‌ தெழுத்துமே யந்தியின்மந்‌ 
திரமென்று முணர்த்தி நின்றாய்‌, 

பொழிநறவப்‌ பூஞ்சோலைப்‌ புகழ்க்கூடற்‌ 
சம்பந்தா புகலடைந்தேன்‌, 

வழிதருமத்‌ துணைவேண்டா வைந்தெழுத்தே 
யுணர்த்து கெனின்‌ வருத்தமென்னே. 


வேறு. 
வருந்துபொய்ப்‌ பவஞ்ச வாழ்க்கையை 
மதித்துன்‌ மலரடி யிணைமதி யாதே, 


30 


10 


2682 


2683 


2684 


2685 


2686 


2687 


யிருந்தஞர்ப்‌ பிறந்தை யுற்றுழல்‌ வேன்கொ 
லின்னமு மிடையறா வனப்‌, 

னருந்தவர்க்‌ கரசே யாலவா யமுதே 
யருட்கவு ணியர்குலக்‌ கன்றே, 

திருந்துபல்‌ லோர்க்குஞ்‌ சிவகதிப்‌ 
பரிசுசேர்தர நல்குதே சிகனே. 


தேசினாற்‌ பொலிநின்‌ றிருமணத்‌ தடைந்த 
செழுந்தவத்‌ தவரொடும்‌ விரைந்து, 

கூசிலா தடியே னடைந்திலே னடையிற்குலவுவா 
னவர்க்கெலா மரிய, 

வாசிலாப்‌ பதப்பே றெளிதினி முன்னியாவதெ 
ன்னாவவென்‌ செய்கேன்‌, 

மாசிலா மணியே மதுரைவாழ்தருவே 
வளர்கவு ணியர்குல விளக்கே. 


குலவுநின்‌ கருணை பெரியர்பா லன்றிக்‌ 
குணமிலாச்‌ சிறியனேன்‌ பாலு, 
நிலவுறப்‌ புகுதல்‌ வழக்கருண்‌ மதுரை 
நிறைதிரு ஞானசம்‌ பந்தா, 
மலர்தலை யுலகில்‌ வருபெரு வெள்ளம்‌ 
வாரிவாய்ப்‌ புகுவதே யன்றிப்‌, 
புலர்தரு முறவி யளையினு மோடிப்‌ 
புகுதனீ யறிந்திலாய்‌ கொல்லோ. 


கொல்லையா னுகைக்குங்‌ குழகனா 
ரிடப்பால்குடிகொளுங்கோதைமெல்‌ லருப்பு, 
முல்லைநேர்‌ நகையாண்‌ முலைபொழி 
தீம்பான்முற்றுமுண்‌ டாங்குமிழ்ந்‌ தாங்கு, 
வல்லமா மறைநற்‌ றமிழ்பொழிமதுரை 
வள்ளலே புகலிமா மணியே, 
யில்லையன்‌ பென்பா லாயினும்‌ புரத்த 
லிலகுநின்‌ னருட்கியல்‌ பன்றே. 


இயறெரி புலவர்‌ புகழுமோத்‌ தூரி 
லேற்றுவன்‌ பனையெலா மிலகி, 

மயலறு கதியிற்‌ புகவருள்‌ புரிந்தாய்‌ 
மற்றவை செய்தவன்‌ பென்னே, 

புயறவழ்‌ குடுமி மாளிகை மதுரா 
புரியுறை முத்தமிழ்‌ விரகா, 

வுயலுற வெனையு மங்ஙன நினைந்தாண்‌ 
டூன்னடி யிருத்துத லழகே. 


அழகிய மயிலை யத்தியைப்‌ பூவை 
யரசுசெய்‌ தனையுதவாமை, 
பழகிய பெண்ணை பலவுமின்‌ குரும்பை 
பலகொளப்‌ பாடினைபற்பல்‌, 
கழகமுற்‌ றோங்கு மாலவா யமுதே 
கவுணியர்‌ பெருங்குலவிளக்கே, 
மழவிளங்‌ களிறே யென்மனந்‌ திருத்தின்‌ 
மற்றுமப்‌ புகழொடொன்‌ றாமே. 


ஒன்றுவெங்‌ காமம்‌ வெகுளியுண்‌ மயக்க 
மோங்குமும்மதமெனக்‌ கொண்டு, 

கன்றுமென்‌ மனமாங்‌ களிறகல்‌ 
பவஞ்சக்காடெலா முழிதரு மதனை, 

வென்றியா னடக்க வலியிலா 
மையினான்மேதகு கூடலென்‌ றுரைக்குங்‌, 


31 


11 


12 


13 


14 


| 


16 


2688 


2689 


2690 


2691 


2692 


2693 


குன்றில்வாழ்‌ தெய்வக்‌ குருபர சமயகோளரி 
சரணடைந்‌ தனனே. 


அடையல ரஞ்சுஞ்‌ சூற்படைச்‌ சொக்க 
ரங்கயற்‌ கண்ணியோ டமர்ந்த, 
நடைகெழு கூட னன்மறைக்‌ கொழுந்தே 
நண்ணினர்க்‌ கெய்ப்பினில்‌ வைப்பே, 
யிடையறா வன்பி னெண்ணிலார்‌ 
குழுமியேத்துநின்‌ சந்நிதா னத்திற்‌, 
கடையனேன்‌ புரியன்‌ பறுதுதி நாணங்கழித்தெதி 
ரடையவும்‌ பெறுமே. 


பெறலருஞ்‌ செல்வ நின்னடி யேத்தும்‌ 
பெருமையேயென்பது தெரிந்துந்‌, 
திறல்கொண்முற்‌ றவமில்‌ லாமையால்‌ 
வருந்தித்திகைத்திட நெஞ்சமென்‌ செய்கே, 
னறவருள்‌ விளக்கே யாலவாயமுதே 
யற்புதக்‌ கற்பகக்‌ கனியே, 
புறவவண்‌ களிறே போற்றுவார்பொன்னே 
பொங்குபே ரருட்பெருங்‌ கடலே. 


கடல்விளிம்‌ புடுத்த கண்ணகன்‌ புவியிற்‌ 
கழிதரு பொய்யெனு மெய்யை, 
யடன்மிக யானென்‌ றவாய்வினைச்‌ 
சிமிழ்ப்புண்டவத்தைக டொறும்புகு மடியே, 
னுடலபி மான முதலிய வெறுத்துன்‌ 
னொண்சிலம்‌ படியடை குவனோ, 
மடல்விரி கமல வாவிசூழ்‌ மதுரை 
மாநகர்க்‌ கவுணியக்‌ கன்றே. 


வேறு. 

கன்றி யொருவே னிவண்வருந்தக்‌ கடவ 
னோவங்‌ கயற்கண்ணி, 

யொன்றிமகிழு மொருமுதல்வ னுறைதென்‌ 
கூடற்‌ சம்பந்தா, 

துன்றி வருத்து குளிர்க்கஞ்சித்‌ தொண்டர்‌ 

, குழுமி முறையிடமு, _ 

னன்றி யுகவு நீலகண்ட நவின்று 

தீர்த்த நல்லோயே. 


நல்லாய்‌ கூடற்‌ சம்பந்தா நல்லார்‌ 
போல நமைத்தொழநீ 
கல்லாயென்று கைவிட்டாற்‌ கடையே 
னுய்யு நெறியுளதோ, 
செல்லாமழைபெய்‌ யாதொழியிற் 
றிரைசூழ்‌ புவிக்குய்‌ வகையுண்டோ, 
வல்லா யுறவென்‌ நூழுதய மாகா 
விடிறகண்‌ ணறிவதெவன்‌. 


அறிவ தறியும்‌ வகையுணர்த்தி 
யால வாயி னகத்தொருநீ 
செறிய வுறைத லாற்புகலித்‌ தேவர்‌ 
வடியர்‌ சிறந்துய்ந்தார்‌, 
வெறியனாயி னேனொருவேன்‌ 
வெய்யோ னுதயத்‌ தெவர்விழியுங்‌, 
குறிகொளொளியே யடைமவிருள்‌ 
கூகை விழிக எடைவனபோல்‌. 


32 


17 


18 


19 


20 


21 


22 


23 


2694 


2695 


2696 


2697 


2698 


2699 


2700 


அடைய வினிமை யருளுநின்பொன்‌ 
னடிக ளடைந்தேனதற்கேற்ப, 
விடைய றாத வன்பில்லே 
னெனினுங்‌ கூடற்‌ சம்பந்தா, 
தடையி லடியா னினக்கென்றே 
சாற்றா நிற்ப ரெனையுலகர்‌, 
மிடைசில்‌ லுறுப்பி லார்தமையு 
மக்க ளென்றே விளம்புதல்போல்‌. 


விள்ளுங்‌ கருணைப்‌ பெருந்தகையே 
விண்டாழ்‌ பொழில்சூழ்‌ வியன்மதுரை, 
யுள்ளு மடியேனுள்ளுமுறை 
யொருவா பெருமுத்‌ தமிழ்விரகா, 
தள்ளு மமணர்‌ குலகாலா 
தண்டைத்‌ தாளா தனிமுதலே, 
துள்ளுங்‌ கயல்சேர்‌ வயற்புகலித்‌ 
தோன்றா லென்முன்‌ றோன்றாயே. 


தோன்றாய்‌ விழிமுன்‌ மனமாசுந்‌ 
துடையா யென்னோவருந்திமன, 
மான்றா யென்றும்‌ வாய்மலராய்‌ 
மன்னன்‌ றென்னன்மதுரைவளர்‌, 
சான்றாய்‌ பெருமா னிடப்பாகத்‌ 
தையன்‌ முலைப்பாலுண்டனே, 
கான்றாய்‌ போலின்‌ றமிழ்பொழிந்த 
கருணாநிதியே யிதுதகவோ. 


தகவே யென்றுன்‌ சரண்புகுந்தேன்‌ 
றள்ளி விடநீ வல்லாயோ, 

நகவே திரிவா னடியார்போ னடிக்குங்‌ 
கள்வ னிவனம்பாற்‌, 

புகவே தகானென்‌ றுளத்தெண்ணல்‌ 
புகழ்த்தென்‌ கூடற்‌ புகலியாய்‌ 

மிகவே யலைசெய்‌ வாரிதியுள்‌ 
விரைந்தங்‌ கணநீ ரும்புகுமால்‌. 


புகுமே பிறந்தை யென்பாலும்‌ 
போமே பொறியின்‌ வாய்மனமு, 
நகுமே சகமு மெனை நோக்கி 
நண்ணு மேயுண்‌ மயக்கமுநீ, 
தகுமே யென்று தடுத்தாளிற்‌ 
சம்பந்‌ தாதோ மொருமூன்றுஞ்‌, 
செகுமே லவர்க டொழுங்கூடற்‌ 
றேவா குரவர்‌ சிகாமணியே. 


மணியே யனையாய்‌ திருப்புகலி 
மறையோர்‌ பேறே மதுரைநகர்க்‌, 

கணியே தோர்‌ பலரையுநீ யடிமை 
கொண்டா யதற்காகத்‌ 

தணியே முனிவென்‌ றுனைவெறுக்கத்‌ 
தக்கார்‌ சிலரு மிருந்தாரோ, 

துணியே யெனையு மடிமைகொளத்‌ 
துணிந்தால்‌ வெறுப்பரெவரையா. 


ஐய வயனா னெடுமாலா லளந்து 
காணாப்பரம்‌ பொருளைத்‌ 

துய்ய வொருகை விரலாலே 
சுட்டிக்‌ காட்டூஞ்‌ சம்பந்தா 


33 


24 


25 


26 


41 


28 


27 


2701 


2702 


2703 


2704 


2705 


2706 


2707 


2708 


2709 


2710 


வைய மதிக்குந்‌ தென்கூடன்‌ 
மணியே வயங்கு பொற்றாளக்‌ 

கைய வுன்னை யெனக்கறியக்‌ 
காட்டி லதுவே போதுமால்‌. 


வேறு 

போது செறி பிரமபுரப்‌ பொய்கையதன்‌ கரையிடத்துத்‌ 
தாது செறி மலர்ச்சோலைத்‌ தண்கூடற்‌ சம்பந்தர்‌ 
யாதுரைசெய்‌ கேன்ஞான வமுதுண்ட நாளமண 
ரோதுகொடுங்‌ கடியவிட முண்டார்போன்‌ றுலைந்தனரே. 


உலையாத புகழ்க்கூட லுவமையின்முத்‌ தமிழ்விரகர்‌ 
கலையாரு மதியனைய காமர்மணிச்‌ சிவிகைமிசை 
யிலையார்தண்‌ பொழிலுலக மேத்தவே றியஞான்று 
கொலையாரு மனத்தமணர்‌ கூர்ங்கழுவே றினரொத்தார்‌. 


ஒத்தபுக ழாலவா யுறையுமறைக்‌ கவுணியனார்‌ 
சித்தமகிழ்‌ திருமுனெழு திருச்சின்னப்‌ பெருக்கோசை 
வித்தகமி லமணருக்கு வெங்கூற்றி னோசைகொலோ 
குத்திரவம்‌ மறலிகடாக்‌ குரலோசை யோவறியேம்‌. 


அறிவுருவ னாலவா யாண்டகைமுத்‌ தமிழாளி 
செறிநிழல்செய்‌ மணிழுத்தின்‌ சிவிகைகுடை செழும்பந்தர்‌ 
பறிதலைய ரூற்றைவாய்ப்‌ பதகர்முதற்‌ பரசமய 


வறியவருக்கு வேனில்வெயில்‌ வயங்குதலொத்‌ திருக்குமால்‌. 


இருக்குமுத லோதாம லெளிதுணர்ந்த கவுணியர்கோன்‌ 
குருக்கிளரசண்‌ பையினின்றுங்‌ கூடலடைந்‌ திருந்தவுடன்‌ 
றருக்கமிகப்‌ பேசிமயிர்‌ தலைபறித்திட்‌ டுழலமணக்‌ 


குருக்கள்புவி நின்றுகழுக்‌ கூடலடைந்‌ திருந்தனரே 


இருந்தவர்க ளேத்தெடுக்கு மெம்மிறைமுத்‌ தமிழாளி 
யருந்தமிழ்நா வலருறையு மாலவா யமரண்ணல்‌ 
?பொருந்துதிரு மறைக்காட்டிற்‌ புகல்சதுர மறைப்பாடல்‌ 
வருந்துமனப்‌ பரசமயர்‌ வாயடைத்த பாட்டன்றோ. 


பாட்டுவரிச்‌ சுரும்புளரும்‌ பைம்பொழிலிற்‌ பசுமயிலிற்‌ 
கோட்டுமுலை யார்பயிறென்‌ கூடன்மறைக்‌ குலக்குருளை 
வாட்டுவினை கடிமயிலை மட்டிட்ட வெனப்புகல்பா 
வூட்டுபுகழ்ப்‌ பெருஞ்சைவர்க்‌ குயிர்கொடுத்த பாவன்றோ. 


அன்றுகனி ?வொடுபோக மார்த்தபூண்‌ முலையாண்மற்‌ 
றென்றுகவு ணியாமதுரைக்‌ கிறைவாரு ளியபதிக 
நன்றுசெறி நெறியொருவா நல்லறிவி னோர்முகங்கட்‌ 
கொன்றுபொலி வுறுத்தியதே லுவமையதற்‌ குளதாமோ. 


உளரளிவண்‌ பொழின்மதுரை யொப்பிலா மணிபுகலிப்‌ 
பளகில்கவு ணியக்கன்று பாலறா வாய்க்குருளை 
வளமலிபா சுரமொன்றே வான்சைவ மீடேற 
வளவிலமண்‌ கழுவேற வாற்றெதிரே றியதம்மா 


மாமேவு திருவால வாய்ஞான சம்பந்தர்‌ 

பூமேவு திருக்காத்தாற்‌ புரிந்தளித்த திருநீறு _- 
கோமேவு வுழுதியுடல்‌ குளிர்தரச்செய்‌ தாங்கிருந்த 
தீமேவு தொழிலமணர்‌ சிந்தையில்வெப்‌ புறுத்தியதே. 


34 


30 


31 


32 


33 


34 


பலி 


36 


37 


38 


39 


40 


2111 


2112 


21S 


2714 


1D 


2716 


வேறு 

தேவர்‌ தானவர்‌ சித்தர்வித்‌ தியாதரர்‌ 
திசைபுரப்‌ பவர்மற்றும்‌ 

யாவருள்ளவ ரவரெலாம்‌ வந்துவந்‌ 
தடியிணை தொழமேவு 

மூவா தம்பிரா னாலவா யினிதமர்‌ 
முத்தமிழ்‌ விரகாயான்‌ 

பாவரோடூற வுறறுழ வாதுநின்‌ 
பதத்துற வுறவுன்னே. 


உன்னு வார்பிறப்‌ பொழித்திடூ 
மொருவனை யுத்தமர்பெருமானைப்‌, 
பன்னு வார்க்கினிப்‌ பானைமெய்ஞ்‌ 
ஞானவின்‌ பாலறாவாயானை, 
மன்னு வார்பொழின மதுரையா 
சிரியனை வழிபடா தவரெல்லாந்‌, 
றுன்னு வார்பிறப்‌ பொழிவரோ 
வொழிவார்‌ தொழுதவத்தவரேனும்‌. 


தவரெனப்படு வார்களு மும்மலத்‌ 
தடையறு சிவஞானத்‌, 
தவரெனப்படுூ வார்களு மிருவளி 
யடைத்தொரு வழிநிற்பா, 
ரிவரெனப்படூ வார்களுஞ்‌ சிவகதிக்‌ 
கெதுவழி யென்றோயாய்‌, 
பவரெனப்படூ வார்களு மதுரைச்சம்‌ 
பந்தன்மெய்‌ யடியாரே. 


அடியா செல்வமே யாலவாய்‌ 
முத்தமி மாளிகேண்‌ மதிபொல்லாக, 
கொடிய நாயினேன்‌ விண்ணப்ப 
மொன்றுவான்‌ குளிர்மதி நதிசூடு, 
முடிய னையநிற கெனையனெற 
கனையைநீ முடிவினமறறவற்‌***, 
நெடிய சீர்புனை யெனையனமற்‌ 


றனையனோ நினக்கியானலலேனே. 


அல்லை நேர்களத்‌ தண்ணறன்‌ 
றிருவடிக்‌ கருகரா யனைவோருந்‌, 

தொல்லை மாவினைத்‌ தொடரோழிந்‌ 

, தானந்தந்‌ துயத்திடவருள்கூர்ந்து, 

வில்லை வீசுபஞ்‌ சாக்கர மோதிய 
வித்தக வியன்கூட, 

னல்லை நீயடி யேற்குமவ்‌ வாறரு 
ணலகிடி னுயவேனே. 


உய்ய லாம்வகை யொன்றுகண்‌ டேனஃ 
துண்மையேயின்தோமன்‌, 

வைய வாழ்வடை மயங்கியே யுழிதரு 
மாந்தாகாண்‌ மடைநண்ணான்‌ 


தொழும்புபூண்றேறானே. 


52 


41 


42 


43 


44 


45 


46 


2717 உறவும்‌ வேனினண்‌ பகலழ லிடைப்புகுந்‌ 

துணங்குதலுணாநீத்தே, 

யறவும்‌ வாடூதன்‌ மூச்சவித்‌ திருத்தல்கா 
லாதிதுய்த்தலுமோவ, 

லிறவு நேருமென்‌ றிடக்குகை வனம்புகல்‌ 
யாவுநீத்திடும்வம்மின்‌, 

புறவ நாயகன்‌ கூடல்வாழ்‌ புண்ணியன்‌ 
பொன்னடி யடைவீரே. 


2718 அடையு நற்பசு விருக்கயான்‌ கற்பசு 

வடைந்தனென்‌ கறந்தெய்த்தே, 

னடைகொ ளாலவா யிடையமர்‌ தருபர 
ஞானபோனகக்கன்றே, 

குடையும்‌ யானமும்‌ பந்தரு முத்தமாக்‌ 
கொண்டமுத்தேபொன்னே, 

மிடையு மும்மல மகன்றருள்‌ பெறும்வகை 
மெய்யருள்‌ புரிவாயே. 


2719 வாய்ந்த செம்பொனாற்‌ செய்கொழுக்‌ 

கொண்டியான்‌ வரகினுக்‌ குழலுற்றே, 

னேய்ந்த தீஞ்சுவைக்‌ கனியொர்‌ இக்‌ 
காய்கவர்ந்தென்றுமுண்‌ பவன்போன்றே, 

னாய்ந்த நாவலர்‌ புகழ்மது ராபுரியண்ணலே 
யடல்கொண்டு, 

காய்ந்த காமத்தர்‌ கருதிடூங்‌ கவுணியர்‌ 
காவலா வருள்வாயே. 


2720 அருந்து தற்கமை பாலைவிட்‌ டருந்தினே 

னமைதராப்‌ புளிங்காடி, 

பொருந்து கங்கையா டப்புகுந்‌ தள்ளலைப்‌ 
பூசிடு பவன்போன்றேன்‌, 

றிருந்து மாலவாய்த்‌ தெள்ளமு தேவர 
சிரபுரத்‌ தவரேறே, 

மருந்து நேருன தருண்மொழி பெற்றியான்‌ 
மலமறுத்‌ துயலென்றே. 


2721 வேறு. 
என்றவ றனைத்து மெண்ணா தின்னருள்‌ புரிய வேண்டு 
நின்றசீர்‌ நெடிய மாற னிலவுநன்‌ னெறிக்க ணேவந்‌ 
தொன்றமுன்‌ றடூத்தாட்‌ கொண்டா யுவமைதீர்‌ புகலி வாழ்வே 
வென்றசீ ௬டையாய்‌ கூடல்‌ விளக்கமே மெய்மமை யானே. 


2722 யானென தெனுங்கோண்‌ ஞான வழல்கொடு நிமிர்க்க வல்லான்‌ 
ஞானசம்‌ பந்த னன்றி நாடின்மற றகிலத்‌ தியாவ 
ரீனமி லறவொர்‌ சூழு மிருந்தமிழ்க்‌ கூடல்‌ சார்ந்து 
மானமா ரனையா வள்ளன மலரடி வணங்கு வீரே. 


2723 வணங்குவா ருள்கு வார்வாய்‌ வாழ்த்துவார்‌ வழுத்து வாரோ 
டிணங்குவார்‌ நின்பொற்‌ பாத மெய்துவா னெண்ணி யன்பர்‌ 
குணங்குலாந்‌ துவாத சாந்தக்‌ கூடனமே வியசம்‌ பந்தா 
விணங்குறாப்‌ பவஞ்ச வாழ்க்கை யேட்டையே னென்செய்‌ கேனே. 


2724 செயம்மலி துவாத சாந்தத்‌ திருநக ரொருசம்‌ பந்தா 
மெய்யம்மலி செல்வ ரின்பம்‌ விழைத்தனர்‌ புகுநின்‌ றாளிய 
பொயம்மலி யேழை வாழ்க்கைப்‌ புன்மையென புகலொ ணாதோ. 


2725 


2126 


2127 


2728 


220 


2730 


தலம்‌ 


2732 


2733 


2734 


2735 


ஒண்ணுத லுமையாள்‌ கொங்கை யூறிய பரமெய்ஞ்‌ ஞானங்‌ 
கண்ணுத லருளா லுண்ட கவுணியா காளாய்‌ மேலோ 
ரெண்ணுதல்‌ செய்யுங்‌ கூட லுடையநீ யென்னோ டூடல்‌ 
பண்ணுத றகாதுன்‌ நீராப்‌ பரவருட்‌ பெருமை நோக்கின்‌. 


நோக்குயர்‌ கூடல்‌ வாழ்வே நோன்மைசா லருட்சம்‌ பந்தா 
தேக்குசீர்‌ வீரட்‌ டானச்‌ சிவபிரா னாடல்‌ கண்டா 
யாக்கிய புகழின்‌ மேலா மையநின்‌ சித்த மென்றன்‌ 
பாக்கிய மலர ருட்கட்‌ பார்வைக்கே பார்வை வைத்தேன்‌. 


வையகத்‌ தன்பு பூண்டார்‌ குற்றமு மற்றஃ தில்லார்‌ 

செய்யநற்‌ குணமு முள்ளஞ்‌ செறித்திடாக்‌ கருணை வாழ்வே 
பொய்யகன்‌ மதுரை மூதூர்ப்‌ புகலியாய்‌ நின்றா என்றி 
வெய்யவேழ்‌ பிறவி யென்னும்‌ வீரைக்கோர்‌ மதலை யின்றே. 


இன்றடம்‌ பொழில்சூழ்‌ கூட லெழிற்கவு ணியர்தங்‌ கன்றே 
யொன்றவைந்‌ தெழுத்தி னுள்ளே யோதுமுப்‌ பொருளுந்தேற 
நன்றடி யவர்க்கு ணர்த்தி நலமுறுத்‌ திடூதல்‌ போலெற்‌ 
கென்றருள்‌ புரிவை யென்றே யிருந்தன னெதிர்பார்த்‌ தம்மா. 


அம்மைபா லுண்ட ஞான வருட்பெருங்‌ குருளை கூட 
லெம்மையா ளுடைய தெய்வ மிலகரு ணோக்கஞ்‌ செய்ய 
நம்மையாய்‌ புரிந்த பாச நசித்திடு நம்பு நெஞ்சே 
வெம்மையார்‌ கதிரோன்‌ றோன்ற வீடிடா விருளு முண்டோ. 


உண்டுடுத்‌ துழல்வேன்‌ றெய்வ முண்டெனு முறுதி நெஞ்சுட்‌ 
கொண்டுசற்‌ றறியேன்‌ காமக்‌ கொள்கல னாகி நிற்பேன்‌ 
றொண்டுபட்‌ டூன்றா ளேத்தத்‌ துணிவனோ கணித மில்லா 
வண்டுதுற்‌ றியபூஞ்‌ சோலை மதுரைமா ஞான வாழ்வே. 


வேறு. 

வாழு மாறுளத்‌ தெண்ணினன்‌ மற்றது மருவத்‌ 
தாழு மாறுனைத்‌ தாழ்ந்தில னாகிலென்‌ றவறே 
சூழு மாதவிச்‌ சோலையின்‌ மலர்தொறுந்‌ தும்பி 
வீழு மாலவாய்‌ மேவிய சிரபுர வேந்தே. 


வேந்த ராகிலென்‌ முப்பகையறுத்தற விளங்குஞ்‌ 
சாந்த ராகிலென்‌ றக்கவ ராகிலென்‌ றவஞ்செய்‌ 
மாந்த ராகிலென்‌ மதுரையிற்‌ கவுணியன்‌ மலர்த்தா 
ளேந்த வாய்ந்தநெஞ்‌ சுடையரே சிறந்தவ ரென்றும்‌. 


என்று நேர்மணி மாளிகைக்‌ கூடல்வா ழிறையை 
யன்று ஞானபோ னகமினி துண்டவா ரமுதைக்‌ 
கன்று சூழ்வினை களைந்தடி யார்க்கருள்‌ கனியை 
நன்று கண்டுதோத்‌ திரஞ்செயார்‌ நாவென்ன நாவே. 


நாவ லோர்புகழ்‌ ஞானசம்‌ பந்தனை நல்லோ 

ராவ லோடணை யாலவா யிருந்தரு ளமுதைத்‌ 

தேவ லோகமே யெனச்சொலுஞ்‌ சிரபுரச்‌ செல்வர்‌ 
காவ லோனைநேர்‌ கண்டிடார்‌ கண்ணென்ன கண்ணே. 


கண்ண கன்புவி தொழுதெழ வாலவாய்‌ கலந்தே 
யெண்ண வம்புரி யமணரைக்‌ கழுவில்வைத்‌ தியார்க்கும்‌ 
வண்ண நீறளித்‌ திருந்தருண்‌ ஞானமா மணியின்‌ 
றிண்ண வண்புகழ்‌ கேட்டிடார்‌ செவியென்ன செவியே. 


ர 


55 


56 


ர்‌, 


58 


29 


60 


62 


63 


64 


65 


2736 


SSE 


2738 


வ்‌ 


2740 


2741 


2742 


2743 


2744 


2745 


2746 


செவிய வாவுமின்‌ றமிழ்பொழி செய்யவாய்த்‌ தேனைப்‌ 
புவியு ளோர்புகழ்‌ மதுரைமா நகருறை பொன்னைச்‌ 
சவிவி ராங்கவு ணியர்குல மணியைவெண்‌ டாளக்‌ 
கவிகை யாளியை யருச்சியார்‌ கையென்ன கையே. 


ஏல வார்குழ லுமையருண்‌ ஞானமுண்‌ டெழுந்து 

சால வெங்கணும்‌ பொழிதமிழ்க்‌ கொண்டலைத்‌ தாவாச்‌ 
சீல மாதவ ராலவாய்‌ மேவிய கேவைத்‌ 

தால மேலுற வணங்கிடார்‌ தலையென்ன தலையே. 


தலைமை வைதிக மெய்தவுந்‌ தெய்வமாச்‌ சைவ 

நிலைமை யெய்தவு ஞானவா ரமுதுண்ட நிதியை 
யிலைகு லாம்பொழில்‌ சூழ்மது ராபுரி பிறையைக்‌ 
கலைவ லாளனைச்‌ சூழ்தரார்‌ காலென்ன காலே. 


காலி னார்பொழிற்‌ கனியுதிர்‌ தரவெழுங்‌ கடுூப்பிற்‌ 
சேலி னார்வயற்‌ றிருமது ராபுரித்‌ தேவைச்‌ 

சாலி னார்மறைக்‌ கவுணியன்‌ றனைத்தொழச்‌ சாரா 
மாலி னாருடைப்‌ பிறப்பையெப்‌ பிறப்பென வகுக்கேன்‌. 


வகைசெய்‌ மூலமா விலக்கிய மாகவு மறையிற்‌ 
றகைசெய்‌ பல்பொருண்‌ முற்றவுந்‌ தமிழ்பொழி தருவை 
முகைசெய்‌ வான்பொழி லாலவாய்‌ மேவிய முதலைத்‌ 


தொகைசெ யுந்துதி சொற்றனன்‌ சிறந்ததென்‌ றுணிவே. 


வேறு. 

துணியு மாறொன்று சொல்லுவன்‌ யார்க்கும்வான்‌ 
பணியுங்‌ கூடற்சம்‌ பந்த னடிதொழிற் 

றணியும்‌ வெவவினை சார்த லறும்பவ 

மணியு மொன்றியொன்‌ றாக்கதி யாருமே. 


யாரு மேத்து மியன்மது ராபுரிச்‌ 

சீருந்‌ தேசுந்‌ திருந்துசம்‌ பந்தர்தா _- 

மூரும்‌ யானமுன்‌ றாங்கின ரொண்பதந்‌ 
தேரு நீரிலென்‌ சிந்தையுந்‌ தாங்குமே. 


தாங்கு பேரருட்‌ சம்பந்தன்‌ கூடலா 
னோங்கு மாமுறை யோதி யெழுதினோ 
ரேங்கு வேனுக்‌ கெழுவகைச்‌ சன்மமுந்‌ 
தேங்கு மாறெழு தாவகை தீர்ப்பரே. 


தீரன்‌ ஞான சிகாமணி பூந்தரா 
யூரன்‌ கூட லொருக்கன்‌ றிருமுன 
ரார வொண்டிருச்‌ சின்னம தூதுவார்‌ 
வீர மல்கென்‌ வினையையு மூதுவார்‌. 


வாரு மன்பினர்‌ வாழ்த்தும்‌ பகலியார்‌ 
தேருங்‌ கூடற்‌ றிகழ்கரு பிள்ளையார்க்‌ 
கோரு மன்பின்‌ விருந்தமு தூட்டினா 
ராரு மெற்கரு ளாரமு தூட்டுவார்‌. 


ஊட்டி யன்புயிர்க்‌ கோரெழு சன்மமும்‌ 
வீட்டி யாளும்‌ விரகர்சம்‌ பந்தர்க்கு 

நாட்டின்‌ மிக்கநல்‌ லாலவா யீதென்று 
காட்டி னாரெற்‌ கருங்கதி காட்டுவார்‌. 


38 


66 


67 


68 


69 


70 


71 


72 


73 


74 


75 


76 


2747 


2746 


2749 


2750 


2751 


2152 


அல்‌ 


2754 


7௮௮2 


2756 


2157 


வார மிக்க மதுரையிற்‌ சம்பந்தர்‌ 

சேர வாற்றியெண்‌ ணாயிரந்‌ தீக்கழு 
வார வஞ்ச வமணருக்‌ கூன்றினார்‌ 

பார வாங்கதிப்‌ பாடெனை யூன்றுவார்‌. 


ஊன்ற வுள்ளத்தி னுள்ள பொருளெலொ 
மீன்ற மாதொடூ மின்றமிழ்க்‌ கூடல்வா 
ழான்ற சம்பந்தர்க்‌ காக வொதுக்கினார்‌ 
மான்ற வென்னை மலநின்‌ றொதுக்குவார்‌ 


குவல யம்புகழ்‌ கோமது ராபுரித்‌ 

தவல ரும்புகழ்ச்‌ சம்பந்தப்‌ பிள்ளையா 
ருவமை தீரடித்‌ தொண்டருக்‌ கொல்லையே 
கவலி றொண்டுசெய்‌ வார்கன வானரே. 


வான வாழ்வு மதிப்பரி தாஞ்சிவ 
மோன வாழ்வெனு முத்தியு நல்குமிக்‌ 
கான கூடன்மெய்‌ யாறு முகத்திரு 
ஞான சம்பந்தர்‌ நாண்மலர்ப்‌ பாதமே. 


வேறு. 

பாதக மும்மல பந்தத்‌ தாலுறு 

நோதக வொழிதர நூலு ணர்ச்சிசான்‌ 
மேதக வோர்குழு மேவு மாலவாய்ப்‌ 
போதகன்‌ கவுணியன்‌ புகழ்வி ரும்புவாம்‌. 


விரும்பிடப்‌ படுவது மெய்ம்மை யாவதுங் 
கரும்பினு மினிப்பதுங்‌ கவலை தீர்ப்பதுஞ்‌ 
சுரும்புளர்‌ நறுமலர்ச்‌ சோலை யாலவா 


யிரும்புகழ்ப்‌ பிள்ளையா ரிணையில்‌ சீர்த்தியே. 


சீர்மலி யாலவாய்‌ திகழும்‌ வானகம்‌ 
பேர்மலி கவுணியப்‌ பிள்ளை யார்மதி 
யார்மலி யவர்புக ழம்ம திக்கதிர்‌ 
நார்மலி யடியவர்‌ சகோர நாளுமே. 


நாள்பல கண்டதென்‌ மதுரை நற்றட 
நீள்பல விதழ்மலர்‌ நிலவு சம்பந்த 
ராள்பல சீர்த்தியவ்‌ வலரி லூறுதேன்‌ 
றாள்பல வளிக்குலந்‌ ததைந்த வன்பரே. 


அன்பமை யாலவா யவிரு மோர்சிலம்‌ 
பின்பமை சம்பந்த ரினிய நீர்முகின்‌ 
மன்பெருங்‌ கருணையம்‌ மங்குல்‌ பெய்யுநீர்‌ 
துன்பமி லடியவர்‌ சூழு மாமயில்‌. 


மயலகல்‌ கூடல்லாள்‌ வழங்கு வானக 
முயல்புரி கவுணிய ரோங்கு கற்பகஞ்‌ 


செயன்மிகு பொருட்கொடை திருவ ர௬ுட்கொடை 


யயல்விரா வடியவ ரளவில்‌ வானவர்‌. 


வானமும்‌ புகழ்திரு மதுரை பாற்கடல்‌ 
ஞானசம்‌ பந்தனார்‌ நயக்கு நல்லமு 
தூனமில்‌ சைவர்க ளுவந்த வானவர்‌ 
தீனவெவ்‌ வமணரே திதிதன்‌ மைந்தர்கள்‌. 


39 


71 


78 


79 


80 


61 


62 


63 


64 


65 


66 


67 


2758 


2159 


2760 


2761 


2762 


2763 


2764 


2765 


2766 


2767 


2768 


மைந்துசே ௬ுதயமால்‌ வரைதென்‌ னாலவாய்‌ 
நந்துசீர்‌ மழகதிர்‌ ஞான சம்பந்தர்‌ 

முந்துபு முகமலர்‌ முளரி சைவரே 

சிந்திரு ளறிவிலா வமணர்‌ தேரரே. 


தேருமின்‌ கவுணியர்‌ செய்ய சீரினி 
தோருமி னவர்கனிந்‌ துரைத்த மாமறை 
சாருமி னாலவாய்‌ சார்ந்து தாழ்வற 
வாருமி னருங்கதி யகிலத்‌ தியாருமே. 


மேவுதென்‌ னாலவாய்‌ விரும்பு புண்ணியன்‌ 
மூவுல கும்புகழ்‌ முதல்வன்‌ சம்பந்தன்‌ 
பூவுயர்‌ பொன்னடி போற்று வார்மல 
நோவுதீர்ந்‌ துய்வது நுவல வேண்டுமோ. 


வேறு. 

வேண்டாமை வேண்டேன்‌ விழைந்தே திரிந்தேன்‌ 
பூண்டார்‌ நினக்கன்பு பொய்ப்பாச மற்றா 
ராண்டா தரிப்பா யருட்கூடன்‌ மேய 

தூண்டா விளக்கே தொழுஞ்சண்பை யானே. 


யானேது செய்கேனென்‌ மனமெங்கு மோடூுங்‌ 
கோனே தடுத்தாட்‌ கொளிற்பொய்ய னுய்வேன்‌ 
றேனே கரும்பே திருக்கூடல்‌ வாழம்‌ 

மானே பெருஞ்சண்பை வள்ளற்பி ரானே. 


பிரான்வேறும்‌ வேண்டேன்‌ பிதற்றித்‌ திரிந்தே 
னிராதார னாகாம னீயாண்டு கொள்வாய்‌ 
குராவாச மென்சோலை கொள்கூடன்‌ மேவும்‌ 
பராஞான சம்பந்த பண்பாளர்‌ பேறே. 


பேறே துதிப்பார்‌ பெருஞ்சண்பை யாள 
ரேறே தமிழ்க்கூட லின்பப்‌ பிரானே 
மாறே படூம்புன்‌ மனத்தேன்‌ மதித்துன்‌ 
னாறே யடைந்துய்வ தறிகின்றி லேனே. 


ஏமங்‌ குறித்தே யிருந்தே னதற்குன்‌ _ 
னாமங்‌ குறித்தோத நாவைத்‌ திருப்பேன்‌ 
பூமங்கை மேவும்‌ புகழ்க்கூடல்‌ வைப்பே 
காமங்கை யாருட்பு காச்சண்பை வாழ்வே. 


வாழ்வான திருண்மாய மென்றெண்ண மாட்டேன்‌ 
றாழ்வான தேகொண்டு தடுமாறு கின்றேன்‌ 
சூழ்வான ரேத்தித்‌ தொழுங்கூடல்‌ வாழ்வே 
யாழ்வாரி சூழ்காழி யாள்வார்க டேவே. 


தேவே கரும்பே தெவிட்டா ததேனே 

கோவே திருக்கூடல்‌ குடிகொண்ட பொன்னே 
மாவேரி யொண்டா மரைத்தொங்கன்‌ மார்பா 
நீவேறு செய்தென்னை நீக்காம லாளே. 


ஆளா னவர்க்கே யருட்டே சுறுத்துந்‌ 
தோளாத முத்தே தொழுங்கூடல்‌ வைப்பே 
நீளாத ரத்தியாரு நின்றேத்து காழிக்‌ 
காளா யெனைக்கா கருப்பால்‌ கடிந்தே. 


40 


66 


69 


90 


91 


92 


93 


94 


95 


96 


97 


98 


2769 கடிமா மலர்ச்சோலை ககனந்‌ துழாவும்‌ 
படிமே லெழுந்தண்‌ பழங்கூடல்‌ வைப்பே 
கொடிமாட மிகுவெங்‌ குருக்கொண்ட லேநின்‌ 
னடிமா மலர்க்கென்னை யான்செய்த பிழையே. 


2770 பிழையாது செயினும்‌ பிறக்கா தகற்று 
மழையா ரருட்பெருமை வாழ்கவளர்‌ கூடற்‌ 
றழையாறு முகஞான சம்பந்த குரவன்‌ 
விழையாறு நனிவாழ்க மிகவாழ்க சீரே. 


மதுரைத்திருஞானசம்பந்தசுவாமிகள்‌ பதிற்றுப்பத்தந்தாதி முற்றிற்று 


41 


99 


100 


